புதைந்த மர்மம் 


( துப்பறியும் நாவல் ) 


சிரியர் 


HI 
) 


ஏ . சுப்பையா 


ஆனந்தா புக் சென்டர் 


1/96 , ராயப்பேட்டை ஹை ரோடு 
மயிலாப்பூர் 

சென்னை -4. 


A B C வெளியீடு : 3 


முதற் பதிப்பு : மார்ச் , 1957 


விலை 8 அணு . 


இந் நூலில் வரும் பெயர்கள் , சம்பவங்கள் யாவும் 
கற்பனை . யாரையும் சுட்டிக் காட்டவோ, கடந்த 
சம்பவங்களை அம்பலப்படுத்தவோ முனைவது இந்த 
நாவலின் நோக்கம் அல்ல . 


இந் நாவலாசிரியரின் இதர நாவல்கள் : 


மோகனவிலாளி . மர்மம் விலை 8 அணு 


மறைந்த நடிகை 


விலை 8 அணு 


ஸோல் ஏஜண்ட் : 

தி சதர்ன் புக் டிஸ்டிரிபியூட்டர்ஸ் 
13 , நரசிங்கபுரம் தெரு , சென்னை - 2 . 


முத்தமிழ் அரசி அச்சகம் , மயிலாப்பூர் , சென்னை -4 


நான் சாகவேண்டும் ! 


மகா 


ஆஸ்பத்திரிக் கட்டிலில் கிடந்த முருகேச 
னின் உடல் நெளிந்தது . வேதனை தாங்க 
முடியாமல் அவன் கத்தினான் . 

அந்த ‘ வார்டு க்குப் பொறுப்பான நர்ஸ் , 
நாற்காலி யி லிருந்து எழுந்து வந்தாள் . 
முருகேசனை உற்று நோக்கினாள் . தனது 
மெல்லிய கரங்களை அவனது நெற்றியின்மீது 
வைத்து அமுக்கினாள் . தலையணையை மெதுவாக 
நகர்த்தி , அவன் வசதியாகப் படுத்துக்கொள்ளும் 
முறையில் சரிப்படுத்தினாள் . 

முருகேசன் , கண்களைத் திறந்தான் . அவன் 
கண்களிலிருந்து நன்றி வெளிப்பட்டது ; அதுவும் 
மரியாதைக்காகத்தான் . உண்மையில் அவனது 
மனோநிலை 

பயங்கரமாக இருந்தது . 
வெறுப்பும் , குமைச்சலும் அவனைச் சித்திரவதை 
செய்து கொண்டிருந்தன . 

இதற்குள் அவன் பிணமாகியிருக்க 
வேண்டியவன் . இந்த வேதனைகளை யெல்லாம் 
அவன் அனுபவித்திருக்கவேண்டிய அவசியமே 
இல்லை . ஆம் ! ஒரு க்ஷண நேரம் தத்தளித் 
திருப்பான் . ஆயுள் முழுவதும் அல்லற்படுவதை 
விட அந்த க்ஷண நேரத் துன்பம் ஒரு பொருட் 
டல்ல . அப்புறம் தண்ணீருக்குள் - அடியில் 
புதைந்து போயிருப்பான் . உலகிற்குப் பாரமாக 
இருந்த அவன் ஒழிந்திருப்பான் . 

ஆனால் ? 

மனிதாபிமானம் கொண்ட சிலர் அவனைக் 
காப்பாற்றிவிட்டனர் . ஓர் உயிரைக் காப்பாற்றி 


விட்டதாக அவர்கள் சந்தோஷமடையலர்ம் . 
அவன் வேதனைப்படுவதை அவர்கள் 
உணர்ந்தார்களா ? 

இப்பொழுது அவனுடைய நிலைமை 
என்ன ? தோளில் பலமான காயம் . ஆஸ்பத்திரிக் 
கட்டிலுக்கு அடைக்கலம் . போதாக்குறைக்கு , 
தற்கொலை செய்துகொள்ள முயன்றதற்கு 
வழக்கும் தொடுத்திருக்கிறார்கள் . போலீஸார் . 

இதென்ன அநியாயம் ! தன் உயிரைப் 
போக்கிக்கொள்வதற்குக்கூட ஒருவனுக்கு 
உரிமை கிடையாதா ? 

அந்த முயற்சியில் அவன் வெற்றிபெற் 
றிருந்தால் இதற்குள் அவன் உடலை எரித்துச் 
சாம்பலாக்கியிருப்பார்கள் , பைத்தியக்காரன் 
என்ற பட்டத்தைச் சூட்டி ! 

பைத்தியக்காரப் பட்டம் ! அது சரியான 
பட்டம்தான் . அவன் அறிவாளி என்று தன்னைக் 
கருதவில்லை . அவனுடைய நிலைமையில் உள்ள 
வர்கள் யாரானாலும் தற்கொலை தான் சிறந்ததாகக் 
கருதுவார்கள் . 
உடைந்த உள்ளம் . நலிந்த 

உடல் . 
வேலை இல்லை . ஆதரிப்பவர்களும் கிடையாது . 
கையில் காசும் இல்லை . எல்லாவற்றையும்விட 
மேலாக , தாலி கட்டிய மனைவியும் ஓடிவிட்டாள் . 
இத்தகைய சூழ்நிலையில் அவன் என்னதான் 
செய்யமுடியும் ? 

எப்படியோ அவன் எண்ணம் ஈடேறாமற் 
போய்விட்டது . அறிவு பூர்வமாக- தனக்குச் 
சொந்தம் என்று கருதிய உயிரைப் போக்கிக் 
கொள்ள வேண்டும் என்று அவன் நினைத்தது 
மகாத் தவறு என்று சட்டம் அவனைக் குற்றவாளி 
யாகவும் ஆக்கிவைத்திருக்கிறது இப்பொழுது . 


இவைகளையெல்லாம் 

நினைத்தபொழுது 
ஆத்திரம் பொங்கிற்று அவனுக்கு . உடல் நடுங் 
கிற்று . மீண்டும் கத்தினான் . 

அவன் பக்கத்தில் நின்றிருந்த நர்ஸின் 
முகம் சுளித்தது . இளம் கன்னி அவள் . 
நல்ல அழகி . அத்துடன் மிருதுவான இதையம் 
படைத்தவள் . 

" வேதனை அதிகமாக இருக்கிறதா ? 
அன்பாக வினவினாள் நர்ஸ் . 

" இல்லை! வெறுப்புடன் பதிலிறுத்தான் 
முருகேசன் . 

" வேதனை அதிகமாயிருந்தால் தூங்கு 
வதற்கு மருந்து தருகிறேன் . 

வேண்டாம் ! எனக்கொன்றும் வேண்டாம் " 
( பின்னே ஏன் . 

? 
வேதனையை என்னால் தாங்க 
முடியாது என்று எண்ணிக் கொள்ளாதே ! 
எத்தனை இரவுகள் வேண்டுமானாலும் தூங்கா 
மல் விழித்திருக்கவும் என்னால் முடியும் ! " 

நர்ஸ் புன்னகை செய்தாள் . நீ என்ன 
கேட்டாலும் கொடுக்கும்படி டாக்டர் சொல்லி 
யிருக்கிறார் . பசிக்கிற தா உனக்கு ? 

டாக்டர் சொல்லுவார் ! அவருக்கு என்ன 
வந்தது ? 

ஒரு தம்ளரில் அவனுக்குப் பால் கொண்டு 
வந்து கொடுத்தாள் நர்ஸ் . அவன் குடித்தான் . 
அவன் மனத்தில் என்ன தோன்றியதோ; " நான் 
உன்னிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்ட 
தற்காக வருந்துகிறேன் என்றான் . 

" பரவாயில்லை ! தொனியில் சிறிதும் 
மாற்றமில்லாமல் கூறினாள் நர்ஸ் . 


இந்த 


5 


நர்லின் பொறுமையும் , சாந்தமான பேச்சும் 
முருகேசனுக்கு ஆறுதலளிக்கவில்லை , 
ஆத்திரத்தை உண்டுபண்ணிற்று. அவளும் 
பெண்தானே ? கொஞ்சமும் கோபம் வர 
வில்லையே ?... ஓஹோ ! அந்த மனிதாபிமானிகள் 
கூட்டத்தைச் சேர்ந்தவளோ ? 
சண்டாளர்கள் ! என்னைக் 

காப்பாற்றி 
விட்டார்களே ! ” பற்களை நர நரவென்று கடித் 
தான் முருகேசன் . 

இதோ பார் ! பேசாமல் தூங்கு . ” நர்ஸ் 
மொழிந்தாள் . 

" தூங்குவதா ? ஏன் ? 
“ காலையில் உன் உடம்பு குணமாகிவிடும் . 

“ வேண்டாம் ! குணமாக வேண்டாம் . நான் 
சாகவேண்டும் ! ” 

" அதுதான் முடியாமற் போய்விட்டதே ? 
இன்னும் ஏன் அதைப்பற்றிப் பேசுகிறாய் ? 
ஏன் 

பேசக்கூடாது ? ஆயிரந்தடவை 
‘ நான் சாகவேண்டும் என்று சொல்வேன் . 
நான் சாகும் வரையில் சொல்லிக்கொண்டே 
யிருப்பேன் . எனக்கு இந்த உலகத்தில் வாழ 
விருப்பம் இல்லை . ” 

தனது அனுதாபத்தைத் தெரிவிக்கு முறை 
யில் சூ , சூ கொட்டினாள் நர்ஸ் . அவனைச் 
சாந்தப்படுத்துவதற்காக அவன் முதுகில் தட்டிக் 
கொடுத்தாள் . 

“ நர்ஸ் ! இது முருகேசன் . 
" உம்......! 
" நான் ஏன் தற்கொலை செய்யக்கூடாது ? 


6 


நான் 


" அது தவறு ?! " - இதைச் சொல்லிவிட்டு 
ஒருவித சந்தேகத்துடன் அவனை நோக்கினாள் 
நர்ஸ் . 

" என்ன தவறு ? ” முருகேசன் கிளறினான் . 

" தற்கொலை செய்வது பாவம் ! முட்டாள் 
தனமுங்கூட . நீ விரும்பினாலும் விரும்பாது 
போனாலும் வாழவேண்டும் ! 

" ஏன் ? " 

அதுதான் முறை . உன்னைக் கவனிப் 
பதற்கு மற்றவர்கள் இருக்கிறார்கள் . ” 

“ ஹீ ...... ஹீ ...... ஹீ ! எனக்கு அப்படி 
யாரும் கிடையாது , 

சாவதைப்பற்றிக் 
கவலைப்படுகிறவர்களும் இந்த உலகத்தில் 
ஒருவரும் இல்லை . ” 

உறவினர்கள் யாரும் இல்லையா ? தாய் , 
தங்கை , அண்ணன் - தம்பி ஒருவருமே கிடை 
யாதா ? ” 

( ஊ ... ஹூம்! ஒரு மனைவி இருந்தாள் . 
அவளும் என்னை விட்டு ஓடிவிட்டாள் . அதைப் 
பற்றி நான் வருந்தவுமில்லை . பாவமி ! எவ்வளவு . 
காலந்தான் அவள் என்னோடு சேர்ந்து 
கஷ்டத்தைச் சகித்துக்கொண்டிருக்கமுடியும் ? ” 

நர்ஸின் மனம் இழகிற்று . நண்பர்கள் 
கூட இல்லையா ? ” 

இல்லை . என்னிடம் யாரும் நட்புக்கொள்ள 
மாட்டார்கள் . நான்தான் ஓட்டாண்டி ஆயிற்றே ? 
இதோ பார் , நர்ஸ் ! ஒரு காலத்தில் நானும் 
சந்தோஷமாக -ஆடம்பரமாக வாழ்ந்தவன்தான் . 
நல்ல உத்தியோகம் , அழகான மனைவியையும் 
பெற்றிருந்தேன் . இடையில் , ஒரு கார் விபத்து 
நடந்துவிட்டது . அந்தக் காரை ஓட்டியவர் என் 


7 


3 


முதலாளி . நான் காரில் உட்கார்ந்திருந்தேன் . 
அறுபது மைல் வேகத்தில் கார் சென்றதால் 
விபத்து நேர்ந்தது . ஆனால் போலீஸ் விசாரணை 
யின்போது இருபது மைல் வேகத்தில் அவர் 
ஓட்டியதாக நான் சாட்சி சொல்லவேண்டும் 
என்டும் . விபத்தில் யாருக்கும் சாவோ, காயமோ 
ஏற்படவில்லை . ஆனால் காரின் சில பாகங்கள் 
மாத்திரம் கெட்டுப்போய்விட்டன . அதற்கு 
இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து பணம் வாங்க 
வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் என்னை 
வற்புறுத்தினார் அவர் . என்னால் பொய் சொல்ல 
முடியவில்லை , பொய் சொல்லிப் பழக்கம் 
இல்லை . 

" அது நல்லது தானே ? 

ஆம் ! நல்லதுதான் ! அந்த நல்லது என் 
வேலையைத் தொலைத்துவிட்டது . அதுமாத்திர 
மல்ல , என் முதலாளிக்கு என்மீது ஆத்திரத்தை 
யும் உண்டுபண்ணிவிட்டது . எங்குமே எனக்கு 
வேலையும் கிடைக்காமல் செய்துவிட்டார் அவர் . 
வேலை இல்லாமல் எத்தனை நாள் வாழமுடியும் ? 
பசியும் , பட்டினியும் சூழ்ந்து கொண்டன . என் 
மனைவியினால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. 
என்னுடைய 

நண்பனே அவளைக் கூட்டிச் 
சென்றுவிட்டான் . அவ்வளவுதான் , என் புத்தி 
மாறிப் போய்விட்டது . பைத்தியம் பிடித்தவன் 
போல் ஆனேன் . நாளாக , நாளாக என் உடலும் 
தேய்ந்தது . ஓர் ஆஸ்பத்திரிக்குச் சென்றேன் .. 
இனிமேல் என் உடலில் பலம் ஏற்படாது என்று 
டாக்டர் சொல்லிவிட்டார் . அப்புறம் நான் உயிர் 
வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது ? 
தற்கொலைதான் சிறந்த வரி என்று முடிவு 
செய்துவிட்டேன் . என் உயிரால் எனக்கும் 


டிருந்தது . ஆம்! அந்த உருவம் காகிதத்தில் 
எழுதியதால் ஏற்பட்ட சத்தம் அது . 

உருவம் எழுதியதைப் பார்க்கக்கூடியவர் 
எள் யாரும் அங்கே இல்லை . இருந்திருந்தால் 
அவர்கள் தங்கள் கண்களையே நம்பியிருக்க 
வட்டார்கள் . ஏனென்றால் , அந்தக் காகிதத்தில் 
" மதியது கதையல்ல , கடிதமும் அல்ல ; ஒரு 
ஜனலைத் திட்டம் ! 

Ibn - உருப்புக்களை மனம்தான் ஆட்டி 
லும் என்றாயன்பதைச் சில சமயங்களில்தான் 
" அந்த ஒரு நயம் . 

அதாவது , உடல் 
இந்தத் தடவை நான் வெளிக்குக் கட்டுப்பட்டு , 
என் முயற்சியில் வெற்றி பெற்று என்று அறி 
" முடியாது ! உறுதியாகச் 

உறுதியாகச் ப்படி நடப் 
நர்ஸ் . 

" ஏன் முடியாது ? 
உன் போன்றவர்களால் 

தற்கொலை 
செய்துகொள்ள முடியாது ! 

முருகேசன் அவளை முறைத்துப் பார்த் 
தான் . உன் போன்றவர்கள் என்ற வார்த்தை 
அவனை எங்கேயோ இழுத்துச் சென்றது . 
" என்னால் முடியும் என்று 

சொல்வதற்கு 
வாயைத் திறந்தான் ; ஆனால் சொல்ல முடிய 
வில்லை . தன்னால் திரும்பவும் தற்கொலை செய்து 
கொள்ள முடியுமா என்பது 

அவனுக்கே 
சந்தேகமாக இருந்தது . 

உண்மையில் , மீண்டும் தற்கொலை செய்து 
கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்ப 
வில்லை . காரணம் , 

விளங்க 
வில்லை . ஒருவேளை , ஒருதடவை தற்கொலை 
செய்ய முயன்று தோற்றவர்கள் மீண்டும் முயற்சி 


அவனுக்கே 


9 


கண்கள் 
பூக்க முடியுமோ 
பாம் . நீ உயிருடன் 
என்பது 

ஆண்டவனின் 


மதைகளுக்குப் பாடம் போதிப்பது 
போன்று 

பேசிய பார்ஸின் வார்த்தைகள் 
முருகேசனுக்கு ஆச்சரியத்தை உண்டு 
பண்ணின . தன்னை அறியாமலே சிரித்தான் 
அவன் . 

நர்ஸ் கூறினாள் : “ இதோபார் ! நீயே ஒரு 
காலத்தில் எல்லோராலும் மதிக்கப்படும் மனித 
னாகவும் 

ஆகிவிடலாம் . நாம் நினைக்கிறபடி 
எதுவும் நடைபெறுவதில்லை . சிந்தனை செய்து 
பார்! ” 


கொலைத் திட்டம் 


அறை . தனியாக ஓர் உருவம் நாற்காலி 
யில் அமர்ந்திருந்தது . சுடுகாட்டின் அமைதி 
அங்கு நிலவியிருந்தது . சர் , சர் என்று ஏதோ 
ஒரு மெல்லிய சத்தம் மாத்திரம் கேட்டுக்கொண் 


1 ) 


டிருந்தது . ஆம் ! அந்த உருவம் காகிதத்தில் 
எழுதியதால் ஏற்பட்ட சத்தம் அது . 

உருவம் எழுதியதைப் பார்க்கக்கூடியவர் 
கள் யாரும் அங்கே இல்லை . இருந்திருந்தால் 
அவர்கள் தங்கள் கண்களையே நம்பியிருக்க 
மாட்டார்கள் . ஏனென்றால் , அந்தக் காகிதத்தில் 
எழுதியது கதையல்ல , கடிதமும் அல்ல ; ஒரு 
கொலைத் திட்டம் ! 

உடல் - உருப்புக்களை மனம்தான் ஆட்டி 
வைக்கிறது என்பதைச் சில சமயங்களில் தான் 
ஒருவன் உணர முடியும் . அதாவது , உடல் 
உருப்புக்கள் ஏதோ ஒன்றுக்குக் கட்டுப்பட்டு , 
அதன் ஆணைப்படி நடக்கிறது 

நடக்கிறது என்று அறி 
கிறான் . அதேபோல , தன் கட்டளைப்படி நடப் 
பதற்கு உடல் - உருப்புக்கள் இருக்கின்றன 
என்று சில சமயங்களில் மனம் அகங்காரம் 
கொள்வது உண்டு . அந்த நேரத்தில் உடல் 
உருப்புக்களின் மூலம் தன் இச்சையை நிறை 
வேற்றிக்கொள்கிறது மனம் . 

அறையில் உட்கார்ந்து எழுதிக்கொண் 
டிருந்த உருவம் , மேற்சொன்னவைகளில் இரண் 
டாவது பிரிவைச் சேர்ந்திருந்தது . அதனுடைய 
மனத்தை ஒரேயொரு எண்ணந்தான் அந்த 
நேரத்தில் ஆக்கிரமித்திருந்தது . 

அதென்ன ? 
மற்றொரு நபரைக் கொலை செய்வது! சிந்தித்தால் 
திட்டத்தில் ஓட்டை விழுந்து விடக்கூடும் என்று 
கருதி , சிந்தித்துத் தர்க்கித்து முடிவைக் காகிதத் 
தில் எழுதிக் கொண்டிருந்தது . சாத்திய - அசாத் 
தியங்களை யெல்லாம் கணக்கிட்டுப் பார்த்தது . 
கொலையும் செய்துவிடவேண்டும் , குற்றம் தன் 
மீது சாரக்கூடாது!. தன் அறிவுக்கு எட்டிய 
அளவு திறமையாகத்தான் அந்தத் திட்டத்தை 


| 


உருவாக்கிற்று . எதிர்பாராத சம்பவங்கள் குறுக் 
கிடலாம் என்பதையும் ஆலோசனை செய்து 
அவைகளுக்குப் பரிகாரமும் , மாற்று நடவடிக்கை 
களும் திட்டத்தில் குறிப்பிட்டது . காலம் , இடம் , 
முறை , கொலை செய்யப்படவேண்டிய நபர் 
ஆகிய எல்லா அம்சங்களையும் பக்கா வாக 
நிர்ணயித்துவிட்டது . 

உருவத்தின் தலை நிமிர்ந்தது . கையால் 
அந்தக் காகிதத்தை எடுத்து நிதானமாக , நிறுத்தி , 
கவனமாகப் 

படித்துப் பார்த்தது . சபாஷ் ! 
விஷயம் மகாத் தெளிவு ! 

அனல் பறக்கும் அதன் முகத்தில் சிறு 
புன்னகை தவழ்ந்தது . மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட 
புன்னகையல்ல , அகங்காரத் திமிறினால் முளைத் 
தெழுந்த சிரிப்புச் சாயல் ! நீண்ட பெருமூச்சும் 
விடுத்தது அந்த உருவம் . 

மனிதன் , கடவுளின் பிரதிபிம்பம் தானே ? 
தன்னைப் போலத்தானே மனிதனைச் சிருஷ்டித் 
தான் அவன் ? ஆகவே , சிருஷ்டிகர்த்தாவின் 
சிங்கார்மயமான பயங்கரச் சிரிப்பு அந்த 
உருவத்தின் உள்ளத்தில் 

எதிரொலி 
கிளப்பிற்று . 

திட்டம் உருவகமடைந்துவிட்டது ! நன்மை - 
தீமைகள் , லாப - நிஷ்டங்கள் , எல்லாம் அலசி 
ஆராய்ந்த நாசகாரத் திட்டம் உருவாகிவிட்டது ! 

ஒரேயொரு இடத்தை மாத்திரம் பூர்த்தி 
செய்ய வேண்டும் . அந்த : இடத்திலும் , புன் 
முறுவலுடன் ஒரு தேதியை எழுதிப் பூர்த்தி 
செய்துவிட்டது அந்த உருவம் . 

அப்பால் ஒரு கலகலப்பான சிரிப்பு . அந்தக் 
காகிதம் துண்டு துண்டாகக் - கிழிக்கப்பட்டது . 
ஒரு துண்டுகூடக் கீழே விழாமல் தீக்கு இரை 


12 


யாகிவிட்டது . ஆனால் திட்டம் எரியவில்லை ; 
அதன் சிருஷ்டிகர்த்தாவின் மூளையில் நன்கு 
பதிவாகிவிட்டது . 


கோட்டைக்குள் திருடன் ! 


போலீஸ் 


இன்ஸ்பெக்டர் பாண்டியன் , 
சாப்பிடுவதற்காக அப்பொழுது தான் வீட்டிற்கு 
வந்தார் . அவருடைய மனைவி சாதம் படைக்க 
வில்லை ; கண்ணீர் மல்க 

ஒரு கடிதத்தை 
அவரிடம் கொடுத்தாள் . கடிதத்தைப் படித்த 
பாண்டியனின் கண்களிலிருந்து ரத்தம் கொப்ப 
ளித்தது . அவர் உதடுகள் துடித்தன . 

" இதை என்னால் நம்பமுடியாது ! நம் 
சரோஜாவா அப்படிச் செய்வாள் ? ” படபடத்தார் 
பாண்டியன் . 

சரோஜா , பாண்டியனின் செல்வப்புதல்வி . 
வயது பதினைந்து . உயர் நிலைப்பள்ளியில் 10 - வது 
வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள் .. 

கடிதம் , உயர்நிலைப் பள்ளியின் தலைமை 
உபாத்தியாயினி திருமதி அருணாதேவியிட 
மிருந்து வந்திருந்தது . கடிதத்தில் எழுதப்பட் 
டிருந்த விஷயம் இதுதான் : 

கடந்த சில தினங்களாக பள்ளிக்கூட 
மாணவிகளின் சில சாமான்கள் காணாமற்போய்க் 
கொண்டிருந்தன . அவைகளைக் கண்டுபிடிப்ப 
தற்குச் செய்த முயற்சியில் சரோஜா மாட்டிக் 
கொண்டாள் . சாமான்களைத் 

திருடியவள் 
சரோஜாதான் 

என்று தீர்மானிக்கப்பட்டிருக் 
அவளும் குற்றத்தை ஒப்புக் கொண்டு 


கிறது . 


13 


காரில் 


விட்டாள் . அது சம்பந்தமாக இன்ஸ்பெக்டர் 
பாண்டியனைச் சந்தித்துப் - பேச விரும்புகிறாள் 
அருணாதேவி . 

கடிதத்தை மடித்து ஜேபியில் வைத்துக் 
கொண்டார் பாண்டியன் . “ கமலா ! இதைப்பற்றி 
நீ கவலைப்பட வேண்டாம் . நான் கவனித்துக் 
கொள் கிறேன் என்று தன் மனைவிக்கு ஆறுதல் 
கூறினார் . 

ஒரு தினுசாகச் சாப்பாடு முடிந்தது . நேரே 
தனது 

பள்ளிக்கூடத்திற்குத் தான் 
சென்றார் பாண்டியன் . தலைமை 
உபாத்தியாயினி என்று போர்டு மாட்டப் 
பட்டிருந்த ஓர் அறைக்குள் நுழைந்தார் . 
விசாலமான அறை . 

சுவர்களில் தேசத் 
தலைவர்களின் உருவப்படங்கள் தொங்கிக் 
கொண்டிருந்தன . மத்தியில் ஒரு நீள அகலமான 
மேஜை . வெல்வெட்துணி - தையல் வேலைப்பாடு 
கள் நிறைந்தது - மேஜையின்மீது விரிக்கப்பட்டு 
இருந்தது . அதன் பின்னால் 

சுழல் 
நாற்காலியில் கம்பீரமாக உட்கார்ந்திருந்தாள் 
அருணாதேவி . மின்சார விசிறி காற்றை அள்ளி 
வீசிக்கொண்டிருந்தது . 

பாண்டியன் , சரோஜாவின் தந்தையாக 
அங்கு செல்லவில்லை . சாக்ஷாத் போலீஸ் 
அதிகாரியாகவே சென்றார் . தலைமை உபாத்தி 
யாயினிக்கு , மரியாதைக்காகவேனும் வணக்கம் 
தெரிவிக்கவில்லை . அறைக்குள் டிப்டாப்பாக 
நுழைந்தார் . அருணாதேவியின் எதிரில் கிடந்த 

நாற்காலியில் - அமர்ந்தார். மீசையைத் 
தடவிவிட்டுக்கொண்டே அருணாதேவியை 
ஏறிட்டு நோக்கினார் . 

அவள் , பாண்டியனின் மனோ நிலையைப் 
புரிந்து கொண்டாள் . எனது கடிதம் கிடைத்து 


4 


என்று 


12 


இருக்கும் 

என்று நினைக்கிறேன் 
குறுநகையுடன் நளினமாக விஷயத்தை 
ஆரம்பித்தாள் . 

" ஆம் ! கிடைத்தது ! மிடுக்காகப் பதில் 
அளித்தார் இன்ஸ்பெக்டர். 

அதைப்பற்றிச் சிறிதும் பொருட் படுத்த 
வில்லை பள்ளித்தலைவி . " மிஸ்டர் பாண்டியன் ! 
திருட்டை சரோஜாவே ஒப்புக்கொண்டு 
விட்டாள் . நான் உங்களிடம் பேசவிரும்புவதும் , 
உங்களை இங்கு வரவழைத்ததும் அதைச் 
சொல்வதற்காக அல்ல . அந்த விஷயத்துைக் 
கடிதத்தின் மூலம்தான் தெரிந்திருப்பீர்களே ? 
ஆனால் , இத்தகைய எண்ணம் சரோஜாவுக்கு 
ஏன் ஏற்பட்டது என்பதை நீங்களும் அறிய 
வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் உங்களிடம் 
நேரில் பேச விரும்பினேன் . 

" ஏன் ஏற்பட்டது ? 

“ காணாமற்போன பொருள்கள் மிகவும் 
சாதாரணமான ரப்பர் , பென்சில் , 

பேனா 
போன்றவைகள் தாம் . 

அவைகளை அவள் 
திருடக் காரணம் என்ன ? ...... 
பாண்டியன் குறுகிட்டார் . 

சரோஜா 
திருடினாள் என்று சொல்ல வேண்டாம் ! குற்றம் 
நிரூபிக்கப்படும் - வரையில் சரோஜா திருடி 
அல்ல ? 

" அவளே ஒப்புக்கொண்டு விட்டாளே ? 

உங்களிடம் அவ்வாறு ஒப்புக்கொண்டு 
இருக்கலாம் ; திருடாதவன் -அடிக்குப் பயந்து 
திருடியதாக எங்களிடம் ஒப்புக் கொள்வதைப் 
போல . என் மகளின் குணம் எனக்கு நன்றாகத் 
தெரியும் . 


15 


" சரி , உங்கள் இஷ்டம்போல எப்படி 
வேண்டுமானாலும் . வைத்துக்கொள்ளுங்கள் . 
நான் சொல்லவேண்டியதைச் சொல்லிமுடித்து 
விடுகிறேன் . இதுவரையில் , நீதான் திருடினாய் 
என்று சரோஜாவிடம் ஒருவார்த்தைகூட நான் 
சொல்லியதில்லை . ஏனென்றால் அவள் வயது 
வந்தபெண் . மேலும் உங்களுடைய மகள் . நான் 
அவ்வாறு சொன்னால் அவள் மனம் மிகவும் 
வேதனை அடையும் ; மனம் மாறுபட்டு விடவும் 
கூடும் என்று நான் பயந்தேன் . அதனால் மற்ற 
மாணவிகளுக்குக்கூடத் தெரியாமல் செய்து 
விட்டேன் .ஆனால் , சரோஜாவின் வாயிலிருந்தே 
உண்மை வெளிவரும்படியாகத் தந்திரமாகச் 
செய்தேன் . நான் ஏற்கனவே கூறியது போல 
மிகவும் அற்பமான பொருள்கள் தான் காணாமற் 
போயின . யாருக்கும் கிடைக்காத வஸ்துக்கள் 
அல்ல அவைகள் . அப்படியானால் அந்தப் 
பொருள்களின்மீது ஆசை ஏற்படுவானேன் ? 
மனோ நிலையில் ஏதாவது அடிப்படைக்கோளாறு 
இருக்கவேண்டும் என்று எனக்குத் தோன்று 
கிறது . எனவே , நீங்களும் சரோஜாவைக் 
கன்னா பின்னா என்று திட்டாமல் , மிகவும் 
ஜாக்கிரதையாக அவளிடம் நடந்துகொள்ள 
வேண்டும் என்பது தான் 

எனது வேண்டு 
கோள் . " 

" சரோஜா எங்கே ? ” 

“ வகுப்பில் இருக்கிறாள் . இருங்கள் , கூட்டி 
வரச் சொல்கிறேன் . " 

சேவகனை அனுப்பினாள் அருணாதேவி . 

சிறிது நேரத்தில் - சரோஜா வந்தாள் . 
பாண்டியன் திரும்பிப்பார்த்தார் மகளை . அவள் 
முகம் களையிழந்து காணப்பட்டது . அழுததினால் 

16 


கன்னம் வீங்கிப்போயிருந்தது . 

தந்தையின் 
உள்ளத்தில் துக்கம் பொங்கியெழுந்தது . 
ஆத்திரத்தைப் பெருமூச்சாக மாற்றினார் அவர் . 

" சரோஜா ! இங்கேவா ! அன்பாக 
அழைத்தார் பாண்டியன் . 

சரோஜா , தந்தையின் அருகில் நெருங்கி 
னாள் . அருணாதேவி மெதுவாக நழுவினாள் . 

உன்னை இந்தப் பள்ளிக்கூடத்தில் நான் 
சேர்த்ததே தவறு . சரோஜா! மரியாதை தெரி 
யாதவள் தலைமை உபாத்தியாயினியாக இருக் 
கும் இடத்தில் கண்ணியமான உன்போன்ற 
குழந்தைகள் எப்படி நேர்மையாக இருக்க 
முடியும் ? இது பாண்டியன் . 

" அப்பா ! தவறு என்மீதுதான் . தலைமை 
உபாத்தியாயினி ரொம்ப நல்லவள் . 

இதோபார் ! உன்னைப்பற்றி எனக்குத் 
தெரியாதா ? 

இந்த வயதிற்குள் எத்தனை 
திருடர்களை நான் பிடித்திருக்கிறேன் . முகக் 
குறிப்பிலிருந்தே நான் திருடனைக் கண்டுபிடித்து 
விடுவேனே ? நீ எதையும் திருடவில்லை என்று 
எனக்குத் தெரியும் . திருட்டில் இரண்டு வகை 
உண்டு . ஒன்று , திடீரென்று ஒரு பொருளைப் 
பார்த்தமாத்திரத்தில் அதன்மீது ஆசைகொண்டு 
திருடுவது ; மற்றொன்று , 

அடுத்தவர்களின் 
பொருள்களை அபகரிப்பதில் ஆனந்தம் அடை 
வது . இந்த இரண்டு வகைகளிலும் சேர்ந்தவள் 
அல்ல நீ . ஆனால் அர்த்தமில்லாமல் பொய் 
சொல்வாய் ! 

ஆனால் நான் ..... 
“ தி ரு 1. யதாக ஒப்புக்கொண்டாய் , 
இல்லையா ? 


33 


17 


2 


ஆம் ! , 


அது பொய்தானே ? 
சரோஜா தலை குனிந்தாள் . 

பயப்படாதே சரோஜா ! உண்மையில் 
என்ன நடந்தது , சொல் ! ” 

எங்கள் வகுப்பில் உள்ள சிலரைமாத்திரம் 
தனியாக ஓரிடத்தில் கூட்டினாள் 

தலைமை 
உபாத்தியாயினி. களவினால் ஏற்படும் தீமை 
களைப்பற்றி ஒரு குட்டிப் பிரசங்கம் நிகழ்த்தினாள் . 
அடிக்கடி என்னை முறைத்துப் பார்த்தாள் , 
மற்றப் பெண்களும் 

என்னை நோக்கினர் . 
என்னால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை , குனிந்து 
கொண்டேன் . எல்லோரும் என்னைச் சந்தேகிக் 
கிறார்கள் என்று எனக்குத் தோன்றிற்று . 
மீட்டிங் முடிந்ததும் தலைமை உபாத்தியாயினி 
என்னைத் தனிமையாக அழைத்துச் சென்றாள் . 
உண்மையைச் சொல்லி விடு , நீதானே 
திருடினாய் ? என்று அன்பாகக் கேட்டாள் . 
நான் ஒப்புக்கொண்டால் மன்னித்துவிடுவ 
தாகவும் கூறினாள் . யோசனை செய்து பார்த் 
தேன் நான் . நான் திருடவில்லை என்று மறுத் 
தாலும் தலைமை உபாத்தியாயினி நம்பமாட்டாள் , 
விஷயமும் விபரீதமாகிவிடும் என்று 

நான் 
பயந்தேன் . 

அதனால் நானே திருடியதாக 
ஒப்புக்கொண்டுவிட்டேன் . 

“ பார்த்தாயா ! அது எவ்வளவு பெரிய 
முட்டாள் தனம் ? எனக்கு மகளாக நீ பிறந் 
திருந்தும் இப்படிச் செய்யலாமா ? உம் ...... சரி , 
உன் தலைமை உபாத்தியாயினி எங்கே ? ” 

“ வகுப்பிற்குப் போயிருப்பாள் . ) 
" சரி , என்னோடு வா ! ” 


18 


பாண்டியன் எழுந்தார் . சரோஜாவுடன் 
வெளியேறினார் . எதிரில் அருணாதேவி வந்தாள் . 

பாண்டியன் கூறினார் : சரோஜாவை நான் 
அழைத்துச் செல்கிறேன் . உங்கள் பள்ளிக் 
கூடத்தில் நடந்த களவைக் கண்டுபிடிப்பதற்கு 
நீங்கள் ஸ்தல போலீஸ் அதிகாரிகளை வர 
வழையுங்கள் . உண்மையில் என் மகள் திருட 
வில்லை . அவள் தான் திருடினாள் 

என்று 
நீரூபிக்கப்பட்டால் சட்டப்படி அவள் மீது நீங்கள் 
வழக்குத் தொடரலாம் . அதற்குரிய தண் 
டனையை அவள் அனுபவிக்கட்டும் . நாங்கள் 
வருகிறோம் . 

அருணாதேவி வியப்படைந்தாள் . அவள் 
ஏதோ சொல்வதற்கு முயன்றாள் . அதற்குள் 
பாண்டியன் , சரோஜாவின் கையைப் பிடித்து 
இழுத்துக்கொண்டு போய்விட்டார் . 

வெளியே வந்ததும் காரில் அமர்ந்த 
பாண்டியன் , தன் மகளின் பக்கம் திரும்பினார் . 
சரோ ! நம் எதிரில் வந்தாளே ஒரு பெண் 
நல்ல சிகப்பாக , சுருண்ட முடியுடன் , கூரிய 
கறுவிழிகளோடு - அவள் யார் ? 

அவளுடைய பெயர் . 
வகுப்பில் தான் அவளும் படிக்கிறாள் . 

" 

" ஏன் , எதற்காக பத்மாவைப்பற்றிக் கேட் 
கிறீர்கள் ? 

அனேகமாக அந்தப் பெண் தான் திருடி 
யிருக்கவேண்டும் என்று நினைக்கிறேன் . 

காரணம் ? உங்களைப் பார்த்ததும் அவள் 
பயந்தாளா ? ” 

இல்லை ! அவள் முகத்தில் அசடு வழிந் 
தது . குற்றம் செய்தவர்களின் முகம் , போலீஸ் 


பத்மா , 


என் 


உம் ......... 


19 


காரர்களைக் கண்டதும் அப்படித்தான் இருக்கும் 
ஆனால் அவள் , உன்னைப்போல அவ்வளவு 
சுலபமாக ஒப்புக்கொண்டு விடமாட்டாள் , மகா 
அழுத்தக்காரி போலத் தோன்றுகிறது . " 

சரோஜா பெருமூச்சு விட்டாள் . “ என்ன 
காரணமோ, அந்த நேரத்தில் என் புத்தி அப்படி 
மாறிப்போய்விட்டது . இல்லாது போனால் நான் 
செய்யாத ஒரு குற்றத்தைச் செய்ததாக ஒப்புக் 
கொண்டிருப்பேனா? 

பாண்டியன் , சரோஜாவின் முதுகில் தட்டிக் 
கொடுத்தார் . பரவாயில்லை , சரோஜா ! உன் 
அம்மாவைப்போல நீ . அவளும் இப்படித்தான் , 
மிரட்டினால் பயந்துவிடுவாள் ... அதுபோகட்டும் ; 
இதெல்லாம் நமக்கு எதிர்காலத்திற்கு ஒரு 
படிப்பினை . அவ்வளவுதான் ! ” 

கார் வேகமாகச் சென்றது . 


சதியா - சாகஸமா ? 


உயரமான ஒருவீடு . காலைச் சூரியனின் 
கிரணங்கள் அந்த வீட்டு மாடிக்குள் புகுந்து 
விளையாடின . விளையாட்டு - வீரனைப்போல 
அழகாக பனியனும் , அரைக்கால் - நிஜாரும் 
அணிந்த ஒருவன் மாடியிலிருந்து தட , தட 
வென்று கீழே இறங்கினான் . அவன் பெயர் 
நம்பிராஜ் . கையில் ஒரு டென்னிஸ் மட்டையும் 
வைத்திருந்தான் அவன் . 

நம்பிராஜனுக்கு முப்பதுவயது இருக்கும் . 
பயில்வான்போன்ற உடற்கட்டு . எல்லா 
விளையாட்டுகளிலும் சிறந்தவன் . டென்னிஸ் 

20 


ஆட்டத்தில் சாம்பியன் 

என்று 

பெயர் 
பெற்றவன் . பணத்திற்குப் பஞ்சமேயில்லை . 
எனவே உல்லாச 

புருஷனாக வாழ்ந்தான் . 
ஊர்வசியோ என நினைக்கும்படி அதிரூபவதி 
யான மனைவியும் இருந்தாள் அவனுக்கு . 
மனிதனுக்கு வேறென்ன வேண்டும் ? 

அவ்வளவு வசதிகள் படைத்திருந்தும் 
நம்பிராஜன் , மாடியிலிருந்து கீழே இறங்கிய 
பொழுது நிழலும் அவனைப் 

பின் 
தொடர்ந்தது . அந்த நிழல் யாருடைய கண்ணிற் 
கும் தெரியாது . ஆனால் அவன் அதை உணர்ந் 
தான் . அதனால் அவன் முகம் லேசாகச் சுளித் 
தது ; புருவங்கள் மேலேறின . 

கீழே , ஹாலுக்கு வந்தான் நம்பிராஜன் . 
கைகளை உதறி , தலையைச் சொடுக்கிக்கொண் 
டான் , தலையிலிருந்த பெரும் பாரத்தை இறக்கி 
விட்டவன்போல , ஹாலைக்கடந்து தனது 
மனைவியின் அறைக்குள் நுழைந்தான் . 

விமலா நம்பிராஜனின் மனைவி - க்கு 
இருபத்திரண்டு வயது . எங்கும் சுலபத்தில் 
பார்க்கமுடியாத பேரழகி . திடீரென்று அவளைக் 
காண்பவர்கள் , புடவையணிந்த- உயிர் பெற்ற 
தங்கச்சிலையோ என்று தான் எண்ணுவார்கள் . 
மெத்தை தைத்த சோபாவில் ஆனந்தமாக 
அமர்ந்து ஏதோ ஒரு பத்திரிகையைப் படித்துக் 
கொண்டிருந்தாள் . 

நம்பிராஜன் , சிறிதுநேரம் விலகியே நின்று 
அவள் முகத்தைக் கூர்ந்து பார்த்தான் . 
விமலா ! ” என்று அழைத்துக்கொண்டே அவள் 
பக்கத்தில் நெருங்கினான் . அவள் ஏறிட்டுப் 
பார்த்தாள் . 


பூரி - 


அவன் 


- இன்று காலை ‘ டியன் , 

என்ன ? 
நம்பிராஜன் கேட்டான் . 

“ உங்களுக்குப் பிடித்தமானதுதான் , 
உருளைக்கிழங்கு ! ” 

சிற்றுண்டியையும் அருந்தி , அதற்குமேல் - 
சூடாக ஒரு காப்பியையும் தள்ளினான் 
நம்பிராஜன் . பத்திரிகையை விரித்து 
விளையாட்டுப் பகுதி யை மாத்திரம் பார்த்தான் . 
அவனது உதடுகள் பிதுங்கின . பத்திரிகையை . 
வீசிவிட்டு அன்றையத் தபால்களை ஒவ்வொன் 
றாகப் படிக்க ஆரம்பித்தான் . பல கடிதங்களைக் 
கிழித்தான் ; இன்னும் சிலவற்றை அப்படியே 
குப்பைக் கூடையில் 

வீசினான் . மற்றொரு 
கடிதத்தைப் படித்ததும் 

முகம் 
பிரகாசித்தது . 

விமலா ! எனது பெரியம்மாளிடமிருந்து 
ஒரு கடிதம் வந்திருக்கிறது . ” 

என்னவாம் ? 

“ கோடைகால விடுமுறையின்போது 
பட்டணத்திற்கு வரும்படி எழுதியிருக்கிறாள் . 
போவோமா ? " ஆர்வத்தோடு கேட்டான் 
நம்பிராஜன் . 

" உம்- ! இன்றைக்கே புறப்பட்டு 
விடலாமா ? கோடை விடுமுறை வரையில் ஏன் 
காத்திருக்கவேண்டும் ? வெறும் பெரியம்மாளாக 
யிருந்தால் போகாமல் 

இருந்துவிடலாம் . 
அவளுடைய 

சொத்துக்கு நீங்கள் தானே 
வாரிசு ? 

நம்பிராஜன் சிரித்தான் . அது வாஸ்தவம் ! 
ஆனால் சொத்து , பெரியம்மாளின் விருப்பத்தின் 
படி எனக்கு வரவில்லை . எனது பெரியப்பாவே 
சாகும்பொழுது , தனது மனைவியின் ஆயுளுக்குப் 


22 


பின்னர் சகல சொத்துக்களும் எனக்குச் சேர 
வேண்டும் என்று உயில் எழுதி வைத்திருகிறார் . 
என்னை வளர்த்தவர்களே அவர்கள் தானே ? 

" எனக்குத் தெரியாதா என்ன ? 
இருந்தாலும் அங்கே போவதற்கு எனக்கு 
இஷ்டமில்லை . உங்கள் முதல் மனைவியும் அங்கு 
வருவாள் இல்லையா ? 

ஆமாம் . அதனால் என்ன ? 

“ நான் உங்களோடு இருப்பதைப் பார்த் 
தால் அவள் மனம் வேதனைப்படும் . ” 

“ படட்டுமே , நமக்கென்ன ? அவள் தான் 
தனது தந்தையுடன் சந்தோஷமாக இருக் 
கிறாளே ? 

“ இருந்தாலும் ? அவள் அனுபவிக்க 
வேண்டிய இன்பத்தை நான் கெடுத்துவிட்டேன் 
என்ற ஆத்திரம் என்மீது இருக்காதா ? 

" ஒரு நாளும் இருக்காது . கல்யாணியை 
நீ இன்னும் சரியாகப் புரிந்துகொள்ளவில்லை ; 
அதனால் அப்படிச் சொல்கிறாய் ! ” 
( உம்...... ? 
" சந்தேகமில்லாமல் ! 

மாதத்திற்கு 
முன்புகூட ஒரு ‘ டோர்னமென்ட் டிற்காக நான் 
மதுரைக்குப் போயிருந்தபொழுது தற்செயலாக 
கல்யாணியைச் சந்தித்தேன் . சிறிதும் வித்தி 
யாசம் இல்லாமல்தான் அவள் என்னிடம் 
பேசினாள் , பழகினாள் . நான் சந்தோஷமாக 
இருக்கவேண்டும் என்பது தான் அவளுடைய 
ஆசையாம் . வீட்டிற்கு வாருங்கள் என்று கூட 
என்னைக் கூப்பிட்டாள் ; நான் தான் போக 
வில்லை . ” 

" அந்த விஷயத்தை என்னிடம் சொல்ல 
வில்லையே , ஏன் ? ” 


23 


இதென்ன ஒரு பெரிய விஷயமா என்று 
சொல்லவில்லை , அவ்வளவுதான் ! ” 

“ ஓஹோ ! உம் ...... ! உருமினாள் விமலா . 
என்ன , கோபமா ? நம்பிராஜன் நயந் 


" 
தான் . 


{ 


.இப்பொழுதுதான் எனக்குப் புரிகிறது . 
“ என்ன ? ” 

கல்யாணி உங்களை மயக்கிவிட்டாள் . 
அதனால்தான் கடந்த ஒரு மாதமாகவே நீங்கள் 
ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள் . உம் ...... ! 
என்ன இருந்தாலும் அவள் முதல் மனைவி 
அல்லவா ? அந்தப் பாசம் உங்களைப் பிடித்து 
இன்னும் ஆட்டிக்கொண்டிருக்கிறது ! ” 

விமலா! ) ஆத்திரத்துடன் கத்தினான் 
நம்பிராஜன் .. 

" இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட 
மாட்டேன் . ” படக்கென்று எழுந்து ஹாலுக்கு 
வந்துவிட்டாள் விமலா . 
நம்பிராஜன் சிறிது 

நேரம் யோசனை 
செய்தான் . பின்பு மெதுவாக எழுந்து அவனும் 
ஹாலுக்குச் சென்றான் . ஒரு 

நாற்காலியில் 
அமர்ந்து , சுவரில் மாட்டப்பட்டிருந்த ‘ விஸ்வா 
மித்ரா - மேனகா படத்தைக் 

படத்தைக் கூர்ந்து கவ 
னித்துக்கொண்டிருந்தாள் விமலா . அவள் பக்கத் 
தில் நெருங்கினான் அவன் . அவள் தலையைக் 
கோதினான் . லேசாகக் கிளுகிளுத்தான் . 

“ பைத்தியம் ! அர்த்தமில்லாமல் கோபப் 
படுகிறாயே ? எட்டு வருஷகாலம் கல்யாணியுடன் 
வாழ்ந்த நான் , அவளைப் பிரிந்து உன்னுடன் 
வாழ்வதிலிருந்தே என் குணத்தை நீ அறிந் 
திருக்கவேண்டும் . அவள் மீது எனக்குப் பிரியம் 


நான் 


என்று 


இருந்தால் உன்னை 

நேசித்திருக்க 
முடியுமா ? நீயே சொல் ! நளினமாகப் பேசி , 
நாடியில் கையைக் கொடுத்து அவள் முகத்தை 
உயர்த்தினான் நம்பிராஜன் . 

விமலாவின் வதனத்தில் புன்னகை நெளிந் 
தது . என்ன 

காரணமோ , கல்யாணியை 
நினைக்கும்பொழுது 

எனக்குப் பயமாகவே 
இருக்கிறது . அவள் மனத்தில் இருப்பதை 
யாரும் புரிந்துகொள்ள முடியாது . , ! நம்மைப் 
பிரிப்பதற்கு அவள் சந்தர்ப்பத்தைத்தான் எதிர் 
பார்த்துக்கொண்டிருக்கிறாள் 

நினைக் 
கிறேன் . 

சிந்தித்தான் நம்பிராஜன் . நாம் என்ன 
முட்டாள்களா ? அவள் அல்ல , அவளைப் 
படைத்த பிரம்மாவே வந்தாலும் நம்மைப் பிரிக்க 
முடியாது . அவள் நம்மைப் பிரிக்க முயன்றால் 
அவளையும் நம்முடன் சேர்த்துக்கொள் வோம் ! ” 

“ அடடே ! ரொம்ப சாமர்த்தியமாகப் பேசு 
கிறீர்களே ? அந்த ஆசைகூட இருக்கிறதா 
உங்களுக்கு ? ......உம்...... ? அப்புறம் ? 

இதோ பார் , விமலா ! எந்த விஷயத்தை 
யும் சந்தேகக் 

கண் கொண்டு பார்க்கக் 
கூடாது ......... 

சரி ! நல்ல கண்களோடு பார்க்கிறேன் . 
இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என் 
கிறீர்கள் ? 

< என்னோடு வா , சொல்கிறேன் ! ” 

விமலாவின் கையைப் பிடித்துத் தூக்கி , 
கட்டி அணைத்துக்கொண்டு அவளுடைய 
அறைக்கு அழைத்துச் சென்றான் நம்பிராஜன் . 


25 


படையெடுப்பு 


மாஜிஸ்டிரேட் 

மகாதேவன் , சாய்வு 
நாற்காலியில் 

ஆனந்தமாகச் சாய்ந்துகொண் 
டிருந்தார் தனது தனி அறையில் . சேவகன் , ஒரு 
சீட்டைக் கொண்டுவந்து அவரிடம் கொடுத் 


தான் . 


சீட்டைப் பார்த்த மாஜிஸ்டிரேட் , சிறிது 
நேரம் யோசனை செய்தார் . யார் அது ? 
முருகேசன் ! எந்த முருகேசன் ? 

கொஞ்சம் உயரமாக , நோயில் விழுந்தவன் 
போல இருக்கிறான் , ஸார் ! சேவகன்கூறினான் . 

ஓஹோ! அவனா ? சரி , சரி ! இங்கே 
அனுப்பு அவனை ! ) 

சேவகன் சென்றான் - சிறிது நேரத்தில் 
முருகேசன் வந்தான் . 

மாஜிஸ்டிரேட் உற்றுநோக்கினார் அவனை . 
“ என்னப்பா ! நீதானே அந்தக் கார்விபத்தில் 
முதலாளிக்கு 

விரோதமாக 
சொன்னாய் ? " 

ஆமாம் ; ஸார் ! " 

" அன்றைய தினமே உன் தைரியத்தை 
நான் 

மெச்சினேன் . அப்படி பயப்படாமல் 
உண்மை பேசக்கூடியவர்கள் தான் நம் நாட்டிற்கு 
வேண்டும் . சுயநலத்திற்காக எந்தப் பொய்யை 
யும் துணிந்து சொல்பவர்களைக் கண்டால் 
எனக்குக் கொஞ்சமும் பிடிக்காது . உம் ..... 
இப்பொழுது நீ என்ன வேலை செய்கிறாய் ? 


உன் 


சாட்சி 


26 


வங்ே 


தன் . 


வேலைக்காகப் பல நாட்கள் அலைந்தேன் , 
கிடைக்கவில்லை . வேலை தருவதற்குத் தயாராக 
இருந்த சிலரையும் என் மாஜி - முதலாளி 
என்னென்னவோ சொல்லிக் கெடுத்துவிட்டார் . 
அதனால் பசிக்கும் , நோய்க்கும் ஆளானேன் . 
கடைசியில் தற்கொலை செய்து கொள்வதற்கு 
முயன்றேன் . அதிலும் தோல்வியடைந்தேன் . 
போலீஸார் என்மீது வழக்குத் தொடர்ந்தனர் . 
ஆனால் எனது பரிதாபக் கதையைக் கேட்ட 
நீதிபதி மனமிறங்கி , எச்சரிக்கை செய்து என்னை 
விடுதலை செய்தார் . இனிமேல் தற்கொலை 
செய்வதில்லை என்று முடிவு செய்து , மீண்டும் 
வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கிறேன் . 
தற்செயலாக தங்கள் ஞாபகம் வந்தது , இங்கு 

குரல் நடுங்கக் கூறினான் 
முருகேசன் . 

மாஜிஸ்டிரேட் மகாதேவனின் மனம் உருகி 
விட்டது . சிந்தித்தார் . " ஒரு வேலை இருக்கிறது . 
ஆனால் உனக்குப் பிடிக்குமா என்று தான் 
யோசனை செய்கிறேன் . ” 

முருகேசனின் முகம் மலர்ந்தது . ஸார் ! 
நான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யத் 
தயார் . நரகத்தில் வேலைகிடைத்தாலும் நான் 
போகிறேன் . உணர்ச்சியோடு உரைத்தான் 
அவன் . 

" அந்தமான் தீவுக்குப் போகவேண்டும் ;; 
உன்னால் முடியுமா ? 

சம்மதித்தான் , முருகேசன் . 

வேலையின் தன்மை , சம்பளம் , நிபந்தனை 
ஆகியவைகளைப் பற்றி விவரித்துக் கூறினார் 
மகாதேவன் . 


27 


முருகேசன் பின்னடைய வில்லை , மகிழ்ந் 
தான் . தன்னை அதிர்ஷ்டசாலியாகவே 
கருதினான் . ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது 
நர்ஸ் கூறிய விஷயம் அவன் நினைவிற்கு வந்தது . 
அவள் சொல்லியது போல அவனுக்கும் ஒரு 
நல்ல எதிர்காலம் கிடைத்துவிட்டதே ! தற்கொலை 
செய்து கொள்வதற்கு முயன்ற அவனுக்குச் 
சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படப்போகிறது . 
அந்தமான் தீவு தான் , அதனால் என்ன ? 

அன்று உலகத்திற்குப்பாரம் , உபயோகம் 
அற்றவன் என்று தன்னைக் கருதினான் அவன் . 
இன்று ? அந்தமான் தீவில் ஓர் அதிகாரியாகப் 
போகிறான் ! 

மொத்தத்தில் , இந்த நாட்டை விட்டுக் 
கடல் கடந்து செல்கிறோம் என்பது ஒன்றே 
பெறும் ஆறுதலாகயிருந்தது அவனுக்கு . 

" எப்பொழுது புறப்பட வேண்டும் , ஸார் ! ” 
ஆவலோடு கேட்டான் முருகேசன் . 

" இன்னும் ஒரு வாரத்திற்குள் உன்னை 
அனுப்புவதற்கு வேண்டிய 

ஏற்பாடுகளைச் 
செய்துவிடுகிறேன். 

அதுவரையில் 

என்ன 
செய்வது என்று நீ தயங்கவேண்டாம் . உன் 
செலவிற்காக ஐம்பது ரூபாய் நான் தருகிறேன் . 
அவசியமான துணிமணிகளையெல்லாம் வாங்கிக் 
கொள் ! ” 

“ இந்த நன்றியை நான் என்றும் மறக்க 
மாட்டேன் , ஸார் ! ) முருகேசனின் குரல் தளு 
தளூத்தது . 

“ ஒரு வாரம் கழித்து வந்து என்னை பார் ! 
என்று சொல்லி ஐம்பது ரூபாயையும் முருகேச 
னிடம் கொடுத்தார் மகாதேவன் . 

28 


. 


• பணத்தைப் பத்திரமாக ஜேபியில் வைத்துக் 
கொண்டு, மாஜிஸ்டிரேட்டிடம் விடை பெற்று 
வெளியே வந்தான் முருகேசன் . அவன் மனதில் 
என்னென்னவெல்லாமோ கற்பனைகள் அலை 
யலையாய் எழுந்தன . அந்த ஒரு வாரத்தையும் 
எப்படிக் கழிப்பது என்பது பெரும் பிரச்னை 
யாகப் போய்விட்டது . அந்த ஊரில் ஒரு க்ஷணம் 
கூட தாமதிக்கக் கூடாது என்று அவனுக்குத் 
தோன்றிற்று . 

இறுதியில் , நன்கு யோசனை செய்து ஒரு 
முடிவுக்கு வந்தான் முருகேசன் . அந்த ஒரு 
வாரத்திற்குள் சென்னைக்குப் போய்த் திரும்பி 
விடுவது ! இதுதான் அவன் செய்த முடிவு . 
காரணம் ? பல பல ! 


. 


. 


சென்னை 


கடற்கரையின் அருகாமையில் 
இருந்த ஆனந்த விலாஸ் பங்களா, கடற்காற்றை 
அள்ளி விழுங்கிக் கொண்டிருந்தது . எழுபது 
வயதுடைய ஒரு கிழவி , உள்ளே கட்டிலில் படுத் 
திருந்தாள் . அவள் பெயர் 

சுந்தராம்பாள் . 
அவள் கையில் ஒரு கடிதம் இருந்தது . தூசி 
படிந்த மூக்குக் கண்ணாடியைத் துடைத்துவிட்டுக் 
கொண்டு , கடிதத்தை உன்னிப்பாகக் கவனித் 
தாள் அவள் . படித்து முடிந்ததும் அவளது 
சிந்தனை சுழன்றது . 

சுந்தராம்பாள் , காலஞ் சென்ற நீதிபதி 
நீலமேகத்தின் தர்மபத்தினி. பிள்ளைப் பேறில் 

அபாக்கியவதி . அந்தக் குறையைப் 
போக்கிக்கொள்வதற்காக , பெற்றோர்களை 
இழந்துவிட்ட நம்பிராஜனை வளர்த்தனர் அத் 
தம்பதிகள் . கல்யாணியை அவனுக்கு 
முடித்து வைத்ததும் அவர்கள் தாம் . 


லாத 


மண 


29 


இளந் 


வாழ 


தம்பதிகள் இன்பமாக 
வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்ட 
நீலமேகம் , திருநெல்வேலியிலுள்ள தனது 
சொந்த வீட்டை நம்பிராஜனுக்கு அளித்து , 
அவனுடைய செலவுகளுக்குப் போதிய பணமும் 
தந்தார் . கல்யாணியின் பண்பினாலும் , பராமரிப்பி 
னாலும் நம்பிராஜனின் இல்லற வாழ்க்கை 
இனிதாகவே நடந்துகொண்டிருந்தது . 

நீலமேகம் , அடிக்கடி திருநெல்வேலிக்குச் 
செல்வார் . நம்பிராஜனையும் - கல்யாணியையும் 
பார்த்து வருவார் . நம்பிராஜனும் தன் மனைவி 
கல்யாணியுடன் சென்னைக்கு வந்து ஆனந்த 
விலாஸில் சில மாதங்களைக் கழிப்பான் ; மீண்டும் 
திருநெல்வேலிக்குச் சென்றுவிடுவான் . இவ் 
வாறு எட்டு வருடங்கள் எப்படியோ உருண் 
டோடிவிட்டன . 

நீலமேகம் இறந்தார் . நம்பிராஜன் விமலா 
* 5:/டன் தொடர்பு கொண்டான் . கல்யாணி , 
தன் பிறந்தகமான மதுரைக்குச் சென்றாள் . 
அவளைத் திருப்பி அமைக்கவேயில்லை 
நம்பிராஜன் . ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டது . 

இப்பொழுது கல்யாணியும் - நம்பிராஜனும் 
சென்னையில் ஆனந்த விலாவில் சந்திக்கப் 
போகிறார்கள் . விமலாவும் , நம்பிராஜனுடன் 
சென்னைக்கு வரப்போகிறாள் . சுந்தராம்பாளின் 
கையிலிருந்த கடிதத்தில் கண்டிருந்த விஷயம் 
அதுதான் ! - அதைப்பற்றித்தான் சிந்தித்துக் 
கொண்டிருந்தாள் சுந்தராம்பாள் . 

சந்தராம்பாவின் அறைக்குள் வந்தாள் 


சித்ரா . 


சித்ரா , இளம் விதவை . இருபத்தைந்து 
வயது தான் இருக்கும் . அழகி , 

நன்றாகப் 


30. 


படித்தவள் . சுந்தராம்பாளுக்குத் தூர உறவி 
னள் . அவளும் திருநெல்வேலியைச் சேர்ந்தவள் 
தான் . நீலமேகம் இறந்தபின்னர் அவள் தான் 
சுந்தராம்பாளுக்கு மகளாகவும் , வேலைக்காரி 
யாகவும் , தோழியாகவும் இருந்து வந்தாள் . 

“ என்னம்மா , யோசனை செய்கிறீர்கள் ? 
சித்ரா கேட்டாள் . 

“ நம்பிராஜனுக்கு நாம் ஒரு கடிதம் எழுதி 
னோம் அல்லவா ? அதற்குப் பதில் எழுதியிருக் 
கிறான் அவன் ! ” 

“ என்ன எழுதியிருக்கிறார் ? 

" அந்தக் கழுதையையும் கூட்டிக்கொண்டு 
இங்கு வரப்போகிறானாம் ! 

" யார் , விமலாவையா ? ” 

ஆம் ! ...... கல்யாணியும் வரப்போகிறாள் . 
என்னவாகுமோ என்று எனக்குப் பயமாக 
யிருக்கிறது . 

" ஏன் ? கல்யாணியும் - விமலாவும் மோதிக் 
கொள்வார்கள் எள்று நினைக்கிறீர்களா ? 

" கல்யாணியைப்பற்றி எனக்குப் பயமில்லை . 
அவள் தான் தங்கமான பெண்ணாயிற்றே ? 
ஆனால் அந்த ராங்கி சும்மாயிருப்பாளா? நன்றாக 
யிருந்த குடும்பத்தைக் கெடுத்தவளாயிற்றே 
அவள் ? சொல்லிப் 

பெருமூச்சு விட்டாள் 
சுந்தராம்பாள் . 

சித்ரா , பல சமாதானங்கள் சொல்லிச் 
சுந்தராம்பாளுக்குத் தைரியம் அளித்தாள் . 


குட்மார்னிங் , ஸார்! 
குட்மார்னிங் ! ... நீ யார் தம்பி ? ” 


31 


1 . 


என்னைத் தெரியவில்லையா, ஸார் ? 
கைலாசம் பிள்ளையின் மகன் ஜெகதிசன் நான் 

, 

" ஓஹோ ! கல்யாணியின் அத்தை மகன் 
ஜெகதிசனா? நீ கொழும்பில் இருப்பதாகக் 
கேள்விப்பட்டேனே ? " 

“ ஆமாம் , ஸார் ! கடந்த எட்டு வருடங் 
களாக கொழும்பில் தான் இருந்தேன் . இங்கு 
வந்து பத்து நாட்கள் ஆகின்றன . சென்னையில் 
ஏதாவது ஒரு வேலைக்கு முயற்சி செய்யலாம் 
என்று 

நினைக்கிறேன் . வேலை கிடைக்கும் 
வரையில் தங்குவதற்கு ஏதாவது ஓர் இடம் 
வேண்டுமே ? நீதிபதி நீலமேகத்தின் விலாசத்தை 
உங்களிடம் கேட்டுத் தெரிந்துகொள்ளலாம் 
என்று வந்தேன் . 

அட்வகேட் அதிசயம் பிள்ளை , மூக்கின் 
முனைக்குக் 

கண்ணாடியை நகர்த்திவிட்டுக் 
கொண்டு ஜெகதீசன்மீது கருட பார்வையை 
வீசினார் . " ஏன் , தம்பி ! நீலமேகத்தின் பங்களா , 
திருநெல்வேலிக்காரர்களின் தர்மச் சத்திரமா 
என்ன ? சென்னைக்குப் போகிறவர்களெல்லாம் 
அங்குதானே டேரா அடித்துவிடுகிறார்கள் ? " 

ஜெகதீசன் சிரித்தான் . " நமக்குத் தெரிந்த 
இடத்திற்குத்தானே நாம் போக முடியும் , ஸார் ? 
கல்யாணியிடம் கேட்டு விலாசத்தைத் தெரிந்து 
கொள்ளலாம் என்று நினைத்தேன் ; 
அங்கு 

இல்லையாம் . கம்பிராஜனும் 
இல்லை . வேறு யாரோ புதிதாக ஒரு பெண் 
இருக்கிறாள் . அவளிடம் பேசுவதற்கே எனக்குப் 
பயமாக இருக்கிறது . அதனால் உங்களிடம் 
வந்தேன் . 


அவள் 
ஊரில் . 


32 


விலாசத்தை காகிதத்தில் எழுதி 
ஜெகதீசனிடம் கொடுத்தார் அட்வகேட் 
அதிசயம் பிள்ளை . " எனக்கும் சென்னையில் 
கொஞ்சம் வேலையிருக்கிறது . ஆனந்த விலா 
ஸில் தங்கலாம் என்று நினைத்திருந்தேன் . இப் 
பொழுது அந்த யோசனையை நான் மாற்றிக் 
கொள்ளவேண்டியிருக்கிறது . உன்னைப்போல் 
இன்னும் எத்தனைபேர்கள் அங்கு இருப்பார் 
களோ தெரியவில்லையே ! ஏதாவது ஒரு 
ஹோட்டலில்தான் நான் தங்கவேண்டும்போ 
லிருக்கிறது ? மிகவும் சலிப்புடன் உரைத்தார் 
அவர் . 

ஜெகதீசன் மெதுவாக நழுவினான் . 


O 


இன்ஸ்பெக்டர் பாண்டியன் , காரிலிருந்து 
இறங்கித் தன் வீட்டிற்குள் காலடி வைத்தார் . 
அவருடைய முகம் மிகவும் சோர்வடைந்திருந்தது . 

கணவனைக் கண்ட கமலா , " ஏன் , ஒரு 
மாதிரியாக இருக்கிறீர்கள் ? ” என்று வியப்புடன் 
வினவினாள் . 

சாய்வு நாற்காலியில் தொப்பென்று விழுந் 
தார் பாண்டியன் . கமலாவின் பீதி அதிகரித்து 
விட்டது . கணவன் அருகில் 

சென்றாள் . 
கையைப் பிசைந்துகொண்டு , என்ன , என்ன 
கடந்தது ? என்றாள் கலவரத்துடன் . 

“ என் கோட்டையெல்லாம் இடிந்து போய் 
விட்டது , கமலா . இரண்டு மாதங்கள் ரஜா 
வுக்கு எழுதியிருந்தேன் என்று உன்னிடம் 
சொன்னேன் அல்லவா ? 

ஆம் ! ரஜா கிடைக்கவில்லையா ? 
" கிடைக்காதுபோனால் பரவாயில்லையே ! 


33 


டும் , 


நான் 


பின் என்ன ? " 
என்னைச் சென்னைக்கு மாற்றிவிட்டார்கள் . 
இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் 
நான் சென்னையில் இருக்கவேண்டும் . ஜில்லா 
சூப்பிரண்டெண்ட் உத்திரவு . 

“ அப்பாடா ! இதற்குத்தானா இவ்வளவு 
பயமுறுத்திவிட்டீர்கள் ? நான் என்னவோ ஏதோ 
வென்று பயந்தே போய்விட்டேன் . ” பெருமூச்சு 
விடுத்தாள் கமலா . 

" இதோ பார் ! இந்த வருடம் ரஜா கிடைத் 
தால் 

என்னவெல்லாம் செய்வதாகத் 
திட்டம் போட்டிருந்தேன் தெரியுமா ? நானும் 
உன்னை . மணந்து இருபது வருஷங்களுக்கு 
மேலாகிறது . நாம் இருவரும் சேர்ந்து எந்த 
ஊருக்காவது சென்றதுண்டா ? அந்தக் குறையை 
இந்த வருடம் தீர்த்துவிட வேண்டும் என்று 
நினைத்திருந்தேன். குடும்பத்தோடு பல ஸ்தலங் 
களைச் சுற்றிப் பார்க்கவேண்டும் ; நம் 
சரோஜாவை சென்னையிலேயே ஒரு பள்ளிக் 
கூடத்தில் சேர்த்துவிடவேண்டும் ; பதினைந்து 
நாட்கள் நாமும் அங்கேயே தங்கி பட்டணத்தை 
யெல்லாம் உனக்கு காண்பிக்கவேண்டும் என் 
றெல்லாம் எண்ணியிருந்தேன் . அதெல்லாம் 
தவிடுபொடியாகிவிட்டது ! நாளை மத்தியானம் 
எக்ஸ்பிரஸில் நான் கிளம்பவேண்டுமாம் . ” 

" பருத்தி படவையாகக் காய்த்தது போ 
லாபிற்று ! நாம் குடும்பத்தோடு சென்னைக்கு 
போய்விடலாமே ? , சந்தோஷத்தோடு பகர்ந் 
தாள் கமலா . 

" நீ ஒரு பைத்தியம் !. சென்னையில் வீடு 
கிடைப்பது அவ்வளவு சுலபம் என்று நினைத்துக் 
கொண்டாயா என்ன ? நமக்குத் தகுதியான வீடு 

34 


கிடைப்பதற்கு ஒரு மாதம் ஆனாலும் ஆகலாம் 
அல்லது ஒரு வருஷம் ஆனாலும் ஆச்சரியப் 
படுவதற்கில்லை . அதனால்தான் எனக்கு என்ன 
செய்வதென்றே தோன்றவில்லை. " 

" அதற்குக் கவலைப்பட்டால் காரியம் நடந்து 
விடுமா ? நம் அதிர்ஷ்டம் பட்டணத்திற்காவது 
மாற்றினார்கள் . சில சர்க்கார் உத்தியோகஸ்தர் 
களை எங்கெங்கோ தண்ணீர் இல்லாத காட்டிற் 
தெல்லாம் 

மாற்றிவிடுகிறார்களே ? போய் 
வேலையை ஒப்புக்கொண்டதும் கொஞ்சம் தீவிர 
மாக முயற்சி செய்தால் வீடு கிடைக்காமல் 
போய்விடாது ! ” கணவனுக்குத் தைரியம் அளிக் 
கும் முறையில் கூறினாள் கமலா . 

இன்ஸ்பெக்டர் பாண்டியன் , தன் மனைவி 
யின் அறியாமையை நினைத்துத் தலையில் 
அடித்துக்கொண்டார் . ரஜா கிடைத்துவிடும் 
என்ற நம்பிக்கையில் அவர் , சென்னையிலுள்ள 
சுந்தராம்பாளுக்குக் கடிதம் எழுதியிருந்ததைக் 
கூடத் தன் மளை வியிடம் சொல்லவில்லை . ரஜா 
உத்திரவு என்று நினைத்து சந்தோஷத்தோடு 
கடிதத்தைப் பிரித்து டிரான்ஸ்பர் உத்திரவு 
என்று ெ தரிந்ததும் அவர் 

அடைந்த 
ஏமாற்றத்தை அவளிடம் கூறினால் அவளால் 
எப்படிப் புரிந்துகொள்ள முடியும் ? 


அணைந்த தீ எரிந்தது 
சென்னை எழும்பூர் ரெயில் நிலையத்தை 
அடைந்த திருநெல்வேலி எக்ஸ்பிரஸிலிருந்து , 
மூட்டை முடிச்சுகளுடன் திபு , திபு வென்று 
பிரயாணிகள் இறங்கினர் . தங்கள் தங்கள் 


அழைத்துக் 


உறவினர் - பந்து - மித்திரர்களை 
செல்வதற்கு வந்திருந்தவர்களின் எண்ணிக்கை 
யும் , போர்ட்டர்களின் 

கும்பலும் சேர்ந்து 
பிளாட்பாரத்தில் எள் விழுவற்குக்கூட இடம் 
இல்லாமல் நிரம்பியிருந்தது . இந்தக்கூட்டத்தின் 
மத்தியில் வளைந்து , நெளிந்து , புகுந்து வேக 
மாகச் 

சென்றுகொண்டிருந்தாள் ஒருபெண் . 
அவளது கண்கள் யாரை யோ தேடி , ரெயிலி 
லிருந்து இறங்கும் ஒவ்வொருவரது முகத்தையும் 
கூர்ந்து கவனித்தன . 

அந்தப் பெண் வேறுயாருமல்ல , சித்ராதான் ! 
அவள் யாரை எதிர்பார்த்தாளோ அவர்கள் 
அந்த ரெயிலில் 

வந்ததாகத் தெரியவில்லை . 
எஞ்சினிலிருந்து கடைசி வண்டிவரையில் 
பார்த்துவிட்டாள் . ஆனால் திரும்பி வரும் 
பொழுது , அவள் எதிர்பாராத ஜெகதீசனைக் 
கண்டுவிட்டாள் , அவனும் அவளை நோக்கினான் . 
இருவரும் க்ஷணநேரம் 

மௌனமாக 
நின்றனர் . அவர்களது கண்கள் மாத்திரம் 
ஏதேதோ பேசிக்கொண்டன . 

" யாரைத்தேடுகிறாய் சித்ரா ? ஜெகதீசன் 
தடுமாற்றத்துடன் வினவினான் . 

“ இன்ஸ்பெக்டர் பாண்டியனின் மனைவி 
யும் , மகளும் இந்த வண்டியில் வந்தார்களா? 
ஒரு தினுசாக நிலைமையைச் சமாளித்துக் 
கொண்டு பேசினாள் சித்ரா . 
( இல்லை ! அவர்களைப் 

பார்க்கத்தான் 
வந்தாயா ? ” 

“ ஆம் ! நீங்கள் ......... ? 

ஆனந்த விலாஸிற்குத்தான் போக 
வேண்டும் . எப்படி அந்த இடத்தைக் கண்டு 
பிடிப்பது என்று பயந்து கொண்டே வண்டியை 


36 


விட்டு இறங்கினேன் . உன்னைப் பார்த்ததும் 
எனக்கு உயிர் வந்தாற்போல் ஆகிவிட்டது . 

சரி , போவோம் வாருங்கள் ! பூமியைப் 
பார்த்த வண்ணம் அழைத்தாள் சித்ரா . 

சித்ராவைப் பின் தொடர்ந்து சென்றான் 
ஜெகதீசன் . அவனது பெட்டி , படுக்கைகளை 
ஒரு போர்ட்டர் தூக்கிச் சென்றான் . 

இருவரும் பிறர் சந்தேகிக்கும் வண்ணம் 
ஒரு மாதிரியாக நடந்து கொண்டதற்குக் காரணம் 
இல்லாமலில்லை . 

சித்ரா , கன்னியாயிருந்த பொழுது 
ஜெகதீசனை மணந்துகொள்ள வேண்டும் 
என்று ஆசைப்பட்டாள் . அவளுடைய பெற்றோர் 
களும் அவனை மருமகனாகப் பெறுவதற்கு 
எவ்வளவோ முயன்றனர் . ஆனால் அவன் ,, 
தனது அத்தை மகள் கல்யாணியின் மீது காதல் 
கொண்டிருந்தான் . அதனால் சித்ராவை நிராகரித் 
தான் . நம்பிக்கையிழந்துவிட்ட சித்ரா வேறொரு 
வனை மணந்தாள் . விதியின் சதியால் அவளது 
தாம்பத்ய வாழ்க்கை அற்பாயுளாக முடிந்து 
விட்டது . 

சுந்தராம்பாளின் முயற்சியினால் கல்யாணி , 
நம்பிராஜனின் மனைவியாக்கப்பட்டாள் . பெரும் 
ஏமாற்றம் அடைந்தான் ஜெகதீசன் . வாழ்க்கை 
யிலேயே அவனுக்கு வெறுப்புத் - தோன்றி 
விட்டது . வெகுநாட்கள் வரையில் பைத்தியம் 
பிடித்தவன் போல அலைந்தான் . பின்பு , கொழும் 
பிற்குச்சென்றான் . ரப்பர் தோட்டத்திலும் , ஐஸ் 
கிரீம் கம்பெனிகளிலும் வேலை செய்து எட்டு 
வருடங்களைக் கழித்தான் . அதற்குள் அவனது 
மனோநிலையும் ஒருவாறு 

சரிப்பட்டுவிட்டது . 
ஊரின்மீது ஆசைபிறந்தது ; புறப்பட்டு வந்து 

37 


விட்டான் .- இதுதான் அவனுடைய கடந்தகாலச் 
சரித்திரம் . 

ஆகவே , ஜெகதீசனைக் கண்டதும் சித்ரா 
வின் மனம் எட்டு வருடங்களுக்கு முந்திய தனது 
கன்னிப் பருவத்திற்குப் பறந்தோடிற்று . துக்கம் 
அவள் தொண்டையை அடைத்தது . தனது 
கணவனாக வரித்த ஜெகதீசனை இன்று விதவை 
யாகச் சந்திக்க நேர்ந்ததே என்று அவளால் 
நினைக்காமல் இருக்க முடியவில்லை . அதே 
சிந்தனையோடு தான் நடந்தாள் சித்ரா . 

சித்ரா, விதவை என்பது அவளுக்குத்தான் 
தெரியும் . ஆம் ! ஜெகதீசனுக்கும் தெரியும் . 
ஆனால் அவளைப் பார்த்தவர்கள் யாரும் அவ்வாறு 
நினைக்கவே முடியாது . 

நகரத்தின் நாகரிக 
முறைப்படி பட்டுப் புடவையும் அணிந்து , 
நெற்றியில் பொட்டும் வைத்திருந்தாள் ; 
பூ மாத்திரம் முடிக்கவில்லை , 

“ சித்ரா! பின்னால் வந்த ஜெகதீசன் குரல் 
கொடுத்தான் . 

திரும்பிப் பார்த்தாள் அவள் : 

ஜெகதீசன் , “ நாம் ரொம்ப தூரம் போக 
வேண்டுமா ? என்றான் . 

“ ஆம் ! மயிலாப்பூரைத் தாண்டி , ஸாந் 
தோமுக்குப் போகவேண்டும் . 

இங்கிருந்து 
ஐந்துமைல் இருக்கும் . கார் கொண்டு வந்திருக் 
கிறேன் ; அதிலேயே நாம் போய்விடலாம் . 

காரின் பக்கம் சென்றாள் சித்ரா . ஜெகதீச 
னின் பெட்டி , படுக்கைகளைப் பின் ஆசனத்தில் 
வைக்கும்படிச் சொன்னாள் . முன் ஆசனத்தின் 
கதவைத்திறந்து அதில் ஜெகதீசனை உட்காரும் 
படி சமிக்ஞை செய்தாள் . 


38 


விஷயம் தெரியவில்லை 
." 

டிரைவர் எங்கே ? ஜெகதீசன் ஆசனத் 
தில் அமர்ந்து கேட்டான் . 

சித்ரா, சிரித்துக்கொண்டே வந்து டிரை 
வரின் ஆசனத்தில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் 
செய்தாள் . 

ஜெகதீசன் ஆச்சரியமடைந்தான் . “ உனக்கு 
கார் ஓட்டத் தெரியுமா ? 

“ தெரியாமல் ஓட்டமுடியுமா ? புன்னகை 
யுடன் பதிலிறுத்தாள் அவள் . காரை லாவகமாகச் 
செலுத்தினாள் . 

ஐந்து நிமிஷங்கள் வரையில் சித்ராவின் மீது 
வைத்த 

விழியை வாங்காமல் பார்த்துக் 
கொண்டேயிருந்தான் ஜெகதீசன் . அவளிடம் 
பேசவேண்டும் போல் தோன்றிற்று அவனுக்கு . 

( சித்ரா ! சுந்தராம்பாள் சௌக்கியத் 
தானே ? 
ஆம் ! 

கல்யாணியும் இங்கு 
இருக்கிறாள் ...... 

ஆ ! நிஜமாகவா ! அதனால் தான் அவளை 
ஊரில் பார்க்கமுடியவில்லை ? 

" அது சரி ........ நீங்கள் கொழும்பிலிருந்து 
எப்பொழுது வந்தீர்கள் ? " 

“ இரண்டு வாரங்கள் ஆகின்றன . 
“ சரிதான் ! அதனால்தான் உங்களுக்கு 


தால 


" என்ன ? " 

" நம்பிராஜன் வேறு கல்யாணம் செய்து 
கொண்டான் , தெரியுமோ? 

கார் , மவுண்ட்ரோட்டில் சென்று கொண்டு 
இருந்ததால் திரும்பிப் பார்க்காமலே பேசினாள் 

39 


மணம் 


சித்ரா . அதனால் ஜெகதீசனின் முகத்தில் எற்பட்ட 
மாறுதலை அவள் கவனிக்கவில்லை . 
" நம்பிராஜன் வேறு 

செய்து 
கொண்டானா! அப்படியானால் கல்யாணியின் 
கதி ? " துக்கம் ததும்பும் குரலில் வினவினான் 
ஜெகதீசன் , 

" வாழாவெட்டியாக இருக்கிறாள் ! " 

ஜெகதீசன் விடுத்த பெருமூச்சு சித்ராவின் 
காதில் தெளிவாக விழுந்தது . நைஸாகத் 
திரும்பிப்பார்த்தாள் அவள் . " தன் புதிய மனைவி 
விமலாவுடன் நம்பிராஜனும் ஆனந்த விலாஸிற்கு 
வந்திருக்கிறான் , ஜெகதீசனின் மனோ 
நிலையைச் சோதனை செய்வதற்காகவே இதைக் 
கூறினாள் சித்ரா . 
" அட , 

கண்ட்ராவியே ! தன் புருஷன் 
இன்னொரு பெண்ணுடன் கொஞ்சிக் குலாவு 
வதைக் கல்யாணி எப்படிச் சகித்துக் கொண்டு 
இருக்கிறாள் ? " 

" ஹீ ... ஹீ ... ஹீ ... ! அவள் சகித்துக் 
கொண்டிருப்பது பெரிய விஷயம் அல்ல ; அந்தப் 
பெண் விமலாவுடன் , கல்யாணி சர்வசாதாரண 
மாகப் பேசிப் பழகுகிறாள் ! தன் கணவனிடமும் 
சந்தோஷமாகத்தான் நடந்து 

கொள்கிறாள் . 
கொஞ்சமும் அவள் கவலைப்படுவதாகவே 
தெரியவில்லை . 

"“ ஆச்சர்யம் ! என்னால் 
வில்லையே ? ” 

( நான் பொய் சொல்கிறேன் என்று நினைக் 
கிறீர்களா ? இன்னும் சிறிது நேரத்தில் உங்கள் 
கண்ணாலேயே பார்த்துக் கொள்ளுங்களேன் ! 

கல்யாணியின் போக்கு எனக்கு 
ரொம்பவும் பயமாக இருக்கிறது . மேற் 


33 


நம்ப முடிய 


ஆனால் , 


பாவைக்கு அவள் கவலைப்படாதவள் போல 
இருத்தாலும் , அவள் உள்ளம் எரிமலை போல 
குமுறிக் கொண்டிருக்கிறது என்பதை 

பல 
தடவைகள் நான் உணர முடிந்தது . . அவள் 
மனதிற்குள் பெரும் புயல் வீசிக்கொண்டிருக் 
கிறது - ஏதோ ஒரு பெரிய திட்டம் மறைந்திருக் 
கிறது என்பது என் அபிப்பிராயம் . 

ஜெகதீசன் பதில் பேசவில்லை . எதையோ 
பற்றித் தீவிரமாகச் சிந்திக்க ஆரம்பித்தான் . 

கார் , ஆனந்த விலாஸிற்குள் நுழைந்து 
போர்ட்டிகோவில் நின்றது . சித்ரா, காரைவிட்டுக் 
கீழே இறங்கி , தோட்டக்காரன் கறுப்பையா 
வைக் கூப்பிட்டாள் . ஜெகதீசனின் பெட்டி , 
படுக்கைகளைத் தூக்கிக்கொண்டுபோய் 
வீட்டிற்குள் வைக்கும்படிச் 

சொன்னாள் . 
ஜெகதீசனைப் பார்த்து , அம்மா அறையில் தான் 
படுத்திருப்பார்கள் ; போய்ப் பாருங்கள் . 
காரை ஷெட் டில் விட்டு வருகிறேன் என்று 
சொல்லிவிட்டுக் காரை நகர்த்தினாள் . 

ஜெகதீசன் , வீட்டிற்குள் சென்றான் . 


நான் 


இருதலைக் கொள்ளி 


. 


மாலைப்பொழுது . 

மஞ்சள் வெயில் மினு 
மினுத்துக் கொண்டிருந்தது . ஆனந்த விலாஸ் 
மொட்டை மாடிக்கு அலங்காரமாக அமர்ந்து 
• இருந்தனர் இரு மங்கையர் . ஓர் அறையில் 
மறைவாக நின்று அவர்களைக் கவனித்துக் 
கொண்டிருந்தான் ஜெகதீசன் . அம் மங்கையர் 
கல்யாணியும் , விமலாவும் தான் ! 


ஓரப்புக் 


கல்யாணி , பால்கனிச் சுவர் 
உட்கார்ந்து , அலைவீசும் கடலைப் பார்த்துக் 
கொண்டிருந்தாள் . அதில் தன் உள்ளத்தை 
அவள் கண்டாள் போலும் . 

விமலா , பின்னால் சற்று விலகி உட்கார்ந்து 
கல்யாணியையே உன்னிப்பாகக் கவனித்துக் 
கொண்டிருந்தாள் . அவளது முகத்தில் எள்ளும் 
கொள்ளும் வெடித்தன . 

அவ்விருவரையும் ஜெகதீசன் பார்த்தது 
யாருக்கும் தெரியாது . 

கல்யாணியை இமை கொட்டாமல் சிறிது 
நேரம் நோக்கினான் ஜெகதீசன் . எட்டு வருடங் 
களுக்கு முன்பு அவளிடம் அவன் கண்ட 
இளமையும் , பொலிவும் கொஞ்சமும் குறை 
பட்டிருந்ததாக அவனுக்குத் தோன்றவில்லை. 
ஆம் ! சற்று மெலிவுற்றிருந்தாள் . முகம் கொஞ்சம் 
வெளுத்துப்போயிருந்தது . 

மற்றொரு பெரிய மாறுதலையும் கல்யாணி 
யிடம் கண்டான் ஜெகதீசன் . அவள் இதயத் 
தில் ஏதோ ஒரு ரகசியம் புதைந்திருப்பதை 
அவளது முகம் பிரதிபலித்தது . அது என்ன 
ரக்சியமாக இருக்கும் ? அவளுக்கு நேர்ந்துள்ள 
வாழாவெட்டி வாழ்க்கை யைப் பற்றி அவ 
னுக்குத் தெரியும் . 

அதனால் அவள் துக்கம் 
அடைந்திருக்கலாம் . ஆனால் அவளது வதனம் 
துக்கத்தைப் பரதிபலிக்கவில்லை ; வேறு ஏதோ 
ஓர் உணர்ச்சியின் சாயல் படிந்திருந்தது . கைக் 
குள் எதையோ மறைத்து வைத்துக்கொண்டு ,. 
‘ கையில் என்ன இருக்கிறது , சொல் பார்ப் 
போம் ? என்று சவால் விடும் சிறு குழந்தையின் 
நிலைக்கு ஒப்பாக அவளைச் சொல்லலாம் . 

42 


ஜெகதீசனின் பார்வை பெயர்ந்து விமலா 
வின் மீது பதிந்தது . ஆ ! நாகப்பாம்பின் அழகைப் 
பெற்றிருக்கிறாளே ! அவள் முகம் கடுகடுப்பாக 
யிருந்தது . அந்த நேரத்தில் அவள் கையில் ஒரு 
கத்தியிருந்தால் , நிச்சமாகக் கல்யாணி கொலை 
யாகப் போகிறாள் என்று அவன் முடிவு செய் 
திருப்பான் . அவள் எதற்காக அவ்வளவு 
வெறுப்புடன் - கல்யாணியைப் பார்க்கிறாள் ? 
அவனுடைய சந்தோஷத்திற்குக் குறுக்கே 
கல்யாணி நின்றால் வெறுப்படைவதில் நியாயம் 
இருக்கிறது . ஆனால் கல்யாணிதான் சந்நி 
யாசியைப் போல நடந்துகொள்கிறாளே ? 

இவ்வாறு ஜெகதீசன் சிந்தனை செய்து 
கொண்டிருக்கும்பொழுது , மாடிப்படியில் யாரோ 
ஏறி வந்த காலடிச் சத்தம் கேட்டது . அதைத் 
தொடர்ந்து நம்பிராஜன் மாடிக்கு வந்தான் . 
அவன் கையில் ஒரு கதைப் புத்தகம் இருந்தது . 
கல்யாணியும் - விமலாவும் அங்கே இருப்பார்கள் 
என்று அவன் எதிர்பார்க்கவில்லை . ஆதலால் 
இப்பொழுது , அந்தப் புத்தகத்தை யாரிடம் 
கொடுப்பது என்ற பிரச்னை அவன் மனதில் 
எழுந்தது . - 

சிந்தித்தான் நம்பிராஜன் . ஒரு யோசனை 
தோன்றிற்று அவனுக்கு . இருவருக்கும் மத்தி 
யில் நின்று கொண்டான் . " துளசிங்கம் துப்பறி 
யும் நாவல் வேண்டுமா ? என்று பொதுவாகக் 
கேட்டான் . 

விமலா ஆவலோடு , “ இங்கே கொண்டு 
வாருங்கள் ! என்றாள் . கல்யாணி , ஒன்றுமே 
பேசாமல் கையை மாத்திரம் நீட்டினாள் . 

நம்பிராஜன் விழித்தான் . இரு மனைவியரை 
யும் மாறி மாறிப் பார்த்தான் . விமலாவிடம் 

43 


பயம் அவனுக்கு . கல்யாணியிடம் பச்சாத்தாட்டம் . 
என்ன செய்வது? புத்தகத்தை 

புத்தகத்தை யாருக்குக் 
கொடுப்பது ? 

" நான் கேட்பது உங்கள் காதில் விழ 
வில்லையா ? ” விமலா கத்தினாள் . 

கல்யாணி , கையை இழுத்துக்கொண்டாள் . 
கணவனை ஏறிட்டு நோக்கினாள் . நீங்கள் 
என்னிடந்தான் கேட்டீர்கள் என்று 

நான் 
நினைத்துவிட்டேன் என்றாள் . 

மறைவாக நின்று அந்தக் காட்சியைக் 
கவனித்துக்கொண்டிருந்த ஜெகதீசன் எட்டி 
யெட்டிப் பார்த்தான் . நம்பிராஜன் என்ன 
செய்யப் போகிறான் என்பதை அறிய அவன் 
மனம் துடித்தது . 
சிறிது நேரம் கண்களை 

மூடினான் 
நம்பிராஜன் . அவன் மனத்தில் என்ன தோன்றி 
யதோ , விர் ரென்று கல்யாணியின் அருகில் 
சென்று புத்தகத்தைக் கொடுத்துவிட்டான் ! 

அடுத்த வினாடியில் டமீல்! என்று ஒரு 
சத்தம் வந்தது . விமலா உட்கார்ந்திருந்த நாற்காலி 
பூமியில் சாய்ந்தது . ஆம் ! தன் கோபத்தை 
நாற்காலியிடம் காண்பித்தாள் விமலா. கழுத்து 
சுளுக்கிக்கொள்ளும்படியாக முகவாய்க் 
கட்டையைத் தன் தோளில் இடித்துக்கொண் 
டாள் . விடு , வி டென்று நடந்து மாடியை விட்டுக் 
கிழே இறங்கினாள் . 

நன்றி கெட்டவன் ! அவனை என்னபாடு 
படுத்துகிறேன் , பார் ! அந்தச் சிறுக்கியையும் 
தொலைத்தால் தான் நிம்மதி ஏற்படும் ! ” 
இவ்வாறு விமலா முனகிக்கொண்டே சென்றது 
ஜெகதீசனின் காதில் தெளிவாக விழுந்தது . 


நம்பிராஜன் , விமலாவைப் பின்பற்றிச் 
சென்றான் . 

மறைந்து நின்ற ஜெகதீசன் , கல்யாணியை 
நோக்கி நகர்ந்தான் ! 


2 


வேல் பாய்ந்த புலி 


படுக்கை அறையில் , கட்டிலில் கிடந்து 
பொருமிக் கொண்டிருந்தாள் விமலா . நம்பிராஜன் 
மெதுவாக அவள் பக்கத்தில் நெருங்கினான் .. 
காலடிச் சத்தத்தைக் கேட்ட விமலா , தலையைத் 
தூக்கினாள் . கண்ணால் எரித்து விடுவது போல 
அவனைப் பார்த்தாள் . 

“ இங்கு எதற்காக வந்திருக்கிறீர்கள் ? 
போங்கள் ! அவளிடமே போய் இருந்து 
கொள்ளுங்கள் ! ” அவமானத்தால் ஏற்பட்ட 
துக்கத்தை ஆத்திரமாக மாற்றிப் பேசினாள் 
விமலா . 

" விமலா ! கோபத்தை அடக்கிக்கொண்டு 
அழைத்தான் நம்பிராஜன் , உனக்குப் 
பைத்தியம் பிடித்துவிட்டதா என்ன ? இப் 
பொழுது என்ன நடந்துவிட்டது , இப்படிக் 
கத்துகிறாய் ? ” 

" அந்தப் புத்தகத்தை அவளுக்கு ஏன் 
கொடுத்தீர்கள் ? 

" இந்தச் சிறிய விஷயத்திற்காகவா இவ் 
வளவு ஆத்திரம் ? 

நான் வாய்விட்டுக் கேட்டும் எனக்குத் 
தராமல் அவளுக்குக் கொடுக்கக் காரணம் 


45 


என்ன ? ” குரலைக் கொஞ்சமும் மாற்கு 
அதே ரீதியில் பேசினாள் அவள் . 

" அவள் கேட்டாள் , கொடுத்தேன் ! " 
“ நானுந்தான் கேட்டேன் , ஏன் தரவில்லை ? 

“ ஒரு புத்தகத்தை இரண்டு பேருக்கும் 
எப்படிக் கொடுப்பது ? 

“ ஓஹோ ! அவள் என்னைவிட உயர்ந்தவ 
ளாகப் போய்விட்டாள் ; அதனால் அவளுக்குக் 
கொடுத்து விட்டீர்கள் இல்லையா ? ” 

" இன்று என்னவோ உன்புத்தி சரியான 
நிலையில் இல்லை . நாம் அடுத்தவர்கள் வீட்டில் 
தங்கியிருக்கிறோம் என்பதைக்கூட யோசனை 
செய்யாமல் இப்படிக் கத்துகிறாயே ? உனக்குக் 
கொஞ்சமும் - நாகரிகமாக நடந்துகொள்ளத் 
தெரியவில்லை ! ) 

" ஆம் ! அப்படித்தான் வைத்துக்கொள்ளுங் 
கள் . நாகரிகமாக நடக்கத் தெரிந்தவளிடம் 
போகிறது தானே ? என்னை , வேண்டுமென்றே 
நீங்கள் அவமானப் படுத்திவிட்டீர்கள் ! அவளை 
விட நான் அவ்வளவு கேவலமானவளா 
என்ன ? 

நம்பிராஜன் , விமலாவை சாந்தப்படுத்து 
வதற்கு முயன்றான் . “ இதோ பார் ! அவள் 
உன்னை விடப் பெரியவள் . மிகவும் நொந்து 
போனவள் . நான் காசு பணத்தையா வாரி 
அவளுக்குக் கொடுத்துவிட்டேன் ? கேவலம் 
ஒரு கதைப் புத்தகம் . அதைப்போல ஆயிரம் 
புத்தகங்கள் உனக்கு வாங்கித் தருகிறேன் ! 
போதுமா ? 

" யாருக்கு வேண்டும் உங்கள் புத்தகம் ? 
அந்தக் கள்ளி என்னைத் தோற்கடித்துவிட்டாள் . 

46 


அடக்க 


நீங்களும் அவள் பக்கம் சேர்ந்து கொண்டீர்கள். 
முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் விமலா . 

நம்பிராஜன் பொறுமை யிழந்துவிட்டான் . 
“ சீ , சீ ! பொறாமை பிடித்த சிறுகுழந்தை போலப் 
பேசாதே ! நான்கு பேர்கள் மத்தியில் கொஞ்சம் 
கண்ணியமாக 

ஒடுக்கமாக நடந்து 
கொள்வதற்குப் பழகிக்கொள் ! ” 

" அவள் நடந்துகொள்கிறாளே , அதைப் 
போல என்னையும் நடக்கச் சொல்கிறீர்களா? 

கல்யாணியோடு பத்துவருஷங்கள் 
பழகினாலும் அவளைப்போல 

கௌரவமாக 
உன்னால் நடந்து கொள்ள முடியாது ! ” 

" அடடே ! அவ்வளவு தூரத்திற்கு உங்களை 
மயக்கிவிட்டாளா அவள் ? 

உளறாதே , விமலா ! கொஞ்சம் சிந்தித்துப் 
பேசு ! உன் போக்கு எனக்குக் கொஞ்சமும் 
பிடிக்கவில்லை . ” வெறுப்புடன் உரைத்தான் 
நம்பிராஜன் . 

“ எப்படிப் பிடிக்கும் ? " என்று சொல்லி 
விட்டுச் சிறிதுநேரம் மௌனமாக யிருந்தாள் 
விமலா . பின்பு , தன் தொனியை மாற்றி , சரி , 
சரி ! இந்த இடம் நமக்கு ஒத்து வராது . நாம் 
நாளைக்கே ஊருக்குக் கிளம்பி விடுவோம் 
என்றாள் . 

" அதற்குள்ளாகவா ? நாம் வந்து நான்கு 
தினங்கள் தானே ஆகின்றன ? ” 

போதும் , போதும் ! இருந்தநாள் போதும் ! 

நம்பிராஜன் தலையை உருட்டினான் . நாம் 
திடீரென்று புறப்பட்டால் என் பெரியம்மாள் 
மிகவும் வருத்தப்படுவாள் . பதினைந்து நாட்கள் 
இருக்கப் போவதாக நான் அவளிடம் சொல்லி 


47 


நான் 


விட்டேன் . அதனால் பதினைந்து நாட்கள் இருந்து 
விட்டுத்தான் நான் வரப்போகிறேன் . 

ஊ ...... ஹும்! தெரிகிறது ! கல்யாணிக்கு 
வாக்குக் கொடுத்துவிட்டீர்களோ ? உம் .......! 
இப்பொழுது அவள் உங்களுடைய இதய 
ராணியாகிவிட்டாள் போலிருக்கிறது ? விமலா 
வின் நாடி தளர்ந்துவிட்டது . 

இதய ராணியும் அல்ல , மனமோகினியும் 
இல்லை அவள் , ஆனால் உயர்ந்த பண்பும் , பரந்த 
உள்ளமும் கொண்டவள் . 

அவளைக் 
கேவலமாக நடத்தியுங்கூட அவள் என் மீது 
கொண்டிருந்த அன்பைக் கொஞ்சமும் மாற்றிக் 
கொள்ளாத உத்தமி . 
விமலா , 

படுக்கையிலிருந்து எழுந்து 
உட்கார்ந்தாள் . அவளது கோபம் முற்றிலும் 
தணிந்துவிட்டது . " கல்யாணியின் மனோ 
பாவத்தைப் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பேசு 
கிறீர்கள் . நீங்கள் செய்த துரோகத்தை அவள் 
மறந்து மன்னித்துவிட்டாள் என்று நினைக்காதீர் 
கள் ! சந்தர்ப்பத்தைத்தான் அவள் எதிர்பாத்துக் 
கொண்டிருக்கிறாள் . எந்த நேரத்தில் என்ன 
செய்வாள் என்று யாராலும் சொல்லமுடியாது . 
அவள் மனதில் இருப்பதை மறைத்து வைத்திருக் 
கிறாள் . ” 

" மற்றவர்களால் அப்படி இருக்க முடிய 
வில்லையே ? ” குத்தலாகச் சொன்னான் நம்பி 
ராஜன் . 

" எந்த மற்றவர்கள் ? என்னைத்தானே 
சொல்கிறீர்கள் ? 

“ அப்படித்தான் வைத்துக்கொள்ளேன் ! 
உன்னால் மனத்தில் இருப்பதை 

மறைக்க 
முடிகிறதா ? நினைப்பதை அப்படியே சொல்லி 


48 


விடுகிறாய் ; நியும் முட்டாளாகிக் கொள்கிறாய் , 
என்னையும் முட்டாளாக்கி விடுகிறாய் ? 

அவ்வளவுதானா, இன்னும் ஏதாவது 
சொல்லப் போகிறீர்களா ? 

நான் உண்மையைச் சொல்வதற்காக என் 
மீது நீ வருத்தப்பட்டுக்கொள்ளாதே , விமலா ! 
உன்னிடம் தன்னடக்கம் இல்லை . 

நீங்கள் ரொம்பவும் அடக்கம் உள்ள 
வரோ ? நாயே , முட்டாளே , பைத்தியமே " 
என்று என்னவெல்லாம் சொல்லி என்னைத் 
திட்டுகிறீர்கள் ? கோபம் வந்துவிட்டால் என்ன 
தான் பேசவேண்டும் என்றே உங்களுக்குத் 
தெரியாமற் போய்விடுகிறது ; என்னைக் குறை 
சொல்ல வந்து விட்டீர்கள் ? 

நம்பிராஜன் பதில் சொல்ல விரும்பவில்லை . 
ஒருமட்டும் 

விமலா சமாதானத்திற்கு வந்து 
விட்டாள் என்ற திருப்தியில் ஒரு பெருமூச்சு 
மாத்திரம் விட்டான் அவன் . 


0 


மறுநாள் காலையில் சுந்தராம்பாளின் அறை 
யில் அமர்ந்திருந்தான் ஜெகதீசன் . இருவரும் 
பல விஷயங்கனப் பற்றிப் பேசினர் . 

என்ன , ஜெகதீசன் ! நீயும் இங்கு வந்து 
இருபத்தினான்கு மணி நேரம் ஆகிவிட்டது . 
இங்கு கடை பெறும் கூத்துக்களையெல்லாம் 
பார்த்திருப்பாய் என்று நினைக்கிறேன் . 

D ஜகசேன் தலையை ஆட்டிக் கொண்டு 
சிரித்தான் அசட்டுத்தனமாக . 

இப்படியெல்லாம் வரும் என்று நான் 
ஆரம்பத்திலேயே எதிர்பார்த்தேன் . ஆனால் 
எப்படித் தடுப்பது ? இங்கு வரக்கூடாது 

49 


என்று யாரை நான் சொல்ல முடியும் ? இப் 
பொழுது மூன்று பேர்களும் மூன்று திரையில் 
போய்க்கொண்டிருக்கின்றனர் . என்ன செய் 
வது ? ஜெகதிசனிடம் யோசனை கேட்பது 
போலப் பேசினாள் சுந்தராம்பாள் . 

“ வேடிக்கையாகத்தான் இருக்கிறது 
என்று பட்டும்படாமல் பதிலளித்தான் ஜெக 
தீசன் . 

நம்பிராஜ்னின் புத்தி ஏன் தான் இப்படிப் 
போயிற்றே தெரியவில்லை . ரதி போன்ற மனைவி 
யிருக்க , குரங்கைக் கட்டி அழுதானாம் ஒருவன் ! 
அப்படியிருக்கிறது நம்பிராஜன் கதை , கல்யாணி , 
உன் 

அத்தை மகள் தானே ? நம்பிராஜன் , 
அவளிடம் என்ன குறையைக் கண்டு அந்த 
விமலாவை சேர்த்துக்கொண்டான் ? பாவம் .! 
கல்யாணியின் முகத்தைப் பார்க்கவே என்னால் 
முடியவில்லை . 

“ ரொம்பவும் மெலிந்துவிட்டாள் . ” 

" எவ்வளவு. வசதிகளோடு இருந்தாலும் , 
தன்னை வாழாவெட்ட யாக்கிவிட்டுத் தன் 
புருஷன் 

இன்னொருத்தியோடு வாழ்கிறான் 
என்றால் எந்தப் பெண்ணாலும் சகித்துக்கொண் 
* டி.ருக்க முடியாது , தம்பி ! அதனால் தான் 
கல்யாணி மெலிந்து விட்டாள் . 

எதையோ நினைத்துப் பெருமூச்சு விட்டான் 
ஜெகதீசன் . 

சுந்தராம்பாள் , வயோதிகத்தினால் உடல் 
பலத்தை இழந்துவிட்டாலும் - படப்பதற்கு சக்தி 
யற்றவளாக யிருந்தாலும் பிறருடைய 
உணர்ச்சிகளைப் புரிந்து கொள்ள முடியாதவள் 
அல்ல . ஜெகதீசனுபை 

பெருமூச்சின் 
அர்த்தத்தை அவள் புரிந்து கொண்டாள் .. 

50 


மன 


( கல்யாணி உன்னை மணந்திருந்தால் எவ் 
வளவோ சந்தோஷமாக 

இருந்திருப்பாள் . 
அதைக் கெடுத்தவள் நான் தான் . நம்பிராஜனின் 
புத்தி இப்படி மழுங்கிப்போய்விடும் என்று 
நான் கண்டேனா? - இவ்வாறு சொல்லிவிட்டு 
அவளும் பெருமூச்சு விடுத்தாள் . 

ஜெததிசன் . தலை குனிந்தான் . அவனது 
மனத் திரையில் கல்யாணி சலனமிட்டாள் . 


. 


. 


விருந்தும் - வேடிக்கையும் 


புதிய விருந்தாளிகள் இருவர் ஆனந்த 
விலாஸிற்கு வந்திருந்தனர் . அட்வகேட் அதிசயம் 
பிள்ளை ஒருவர் ; மற்றவன் ஒரு வாலிபன் ; பெயர் , 
செல்வராஜ். விமலாவிற்குச் சித்தி மகனாம் 
அவன் . கிட்டத்தட்ட இருவருக்கும் சம வயது 
யிருக்கும் . செல்வராஜ் என்று பெயர் சொல்லித் 
தான் அவனைக் கூப்பிட்டாள் விமலா . 

அட்வகேட் அதிசயம் பிள்ளையும் , செல்வ 
ராஜும் வெவ்வேறு வெறர்ட்டல்களில்தான் தங்கி 
யிருந்தனர் . சுந்தராம்பாளைப் பார்ப்பதற்காக 
அதிசயம் பிள்ளை ஆனந்த விலாஸிற்கு வந்தார் . 
விமலாவைப் பார்த்துச் செல்வதற்கு செல்வராஜ் 
வந்திருந்தான் , இருவரையும் தன் வீட்டில் 
விருந்து உண்ணும்படிக் கேட்டுக்கொண்டாள் 
சுந்தராம்பாள் . எனவே ; : அன்று இரவில் 
ஆனந்தவிலாலில் பெரிய விருந்து நடை பெற்றது . 

விருந்தில் எத்தனையோ வேடிக்கைகள் , 
விபரீதங்கள் எல்லாம் நிகழ்ந்தன . சுந்தராம் 


5.1 


பாளின் சாப்பாடு , வழக்கம்போல அவளுடை 
அறைக்கே போய்விட்டது . 

நீலமேகம் பிள்ளை மறைந்துவிட்டார் என் 
லும் அவர் ஏற்படுத்திய பழக்கங்கள் மறைய 
வில்லை . அதன்படி , நீளமான ஒரு மேஜையின் 
மீதுதான் உணவு பறிமாறப்பட்டது . மொத்தம் 
ஏழு இலைகள் போடப்பட்டிருந்தன . பதார்த்தங் 
களைப் படைத்துவிட்டு அனைவரையும் சாப்பாட் 
டிற்கு அழைத்தான் சமையல்காரன் சதாசிவம் . 

அதிசயம் பிள்ளை எதையும் பற்றிச் சிந்திக் 
காமல் , முதல் இலையில் உட்கார்ந்துவிட்டார் . 
சித்ராவும் தயங்கவில்லை , அதிசயம்பிள்ளைக்கு 
இடது பக்கம் அமர்ந்தாள் . ஜெகதிசன் தயங்கிக் 
கொண்டே அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான் . 
இன்னும் மூன்று இலைகள் எதிரிலும் , மேஜை 
யின் 

குறுக்கு வாட்டத்தில் தனியாக ஓர் 
இலையும் கிடந்தன . 

கல்யாணியும் - விமலாவும் உட்கார்ந்த 
பின்னர் , அதை - அனுசரித்து இருவருக்கும் 
மனத்தாங்கல் ஏற்படாத வண்ணம் , தான் 
உட்காரலாம் என்று நினைத்துக்கொண்டிருந்தான் 
நம்பிராஜன் .. கணவன் உட்கார்ந்த் 
உட்காரவேண்டும் என்று கல்யாணி நினைத் 
தாள் . கணவனின் பக்கத்தில்தான் 
உட்காரவேண்டும் என்று விமலா நின்றாள் . 
எங்கே உட்காருவது என்று தெரியாமல் விழித் 
தான் செல்வராஜ் . 

ஏன் இப்படி நின்றுகொண்டிருக்கிறீகள் ? 
உட்காருங்கள் ! தான் அந்தக் 

தான் அந்தக் கூட்டத்தில் 
பெரியவர் என்ற 

முறையில் கூறினார் 
அதிசயம்பிள்ளை . 


பின்பு 


தான் 


52 


சென்று , 


தங்கள் குட்டு அம்பலமாகிவிடக்கூடாது 
என்ற நோக்கத்தில் நம்பிராஜன் விர்ரென்று 
மேஜையின் 

குறுக்குவாட்டத்தில் 
கிடந்த தனி இலையில் உட்கார்ந்து கொண்டான் . 
அடுத்த 

இலையில் கல்யாணி அமர்ந்ததும் 
விமலாவின் முகம் சுளித்தது , கண்கள் சிவந்தன . 
கோபத்தை அடக்கிக்கொண்டு கடைசி 
இலையில் - அதிசயம்பிள்ளைக்கு எதிரில் அமர்ந்து 
விட்டாள் . விமலாவுக்கும் கல்யாணிக்கும் 
மத்தியில் காலியாகக் கிடந்த இலையில் செல்வ 
ராஜ் உட்கார்ந்தான் . 


அட்வகேட் | சித்ரா 


ஜெகதீசன் 


மேஜை 


நம்பிராஜன் 


விெமல் 


செல்வராஜ் கல்யாணி 


இந்த நிகழ்ச்சிகளைக் கவனித்த ஒவ்வொரு 
வரது மனமும் வெவ்வேறு திசையில் வே 2. 
செய்ய ஆரம்பித்தது . ஜெகதீசனின் கன் 
கல்யாணியையும் , சித்ராவையும் மாறி 
பார்த்துக்கொண்ட 
யும் புன்னகையும் 
குனிந்த தலையை 
தலையைத் தொங்க 

ஆனால் 
கல்யாணியைத் திருட 
செல்வராஜ் , விமலான 
வதற்காக ஏதேதோ 


தான் ; 


T 


செய்தான் . ருசிகரமான சாப்பாட்டையும் விடா 
மல் , அங்கு நடைபெற்ற நாடகங்களையும் ரசித்துக் 
கொண்டு * தனி மனிதனாக - அமைதியாக 
இருந்தார் அதிசயம் பிள்ளை . 

சமையல்காரன் சதாசிவம் , எல்லாம் தெரிந் 
தும் தெரியாதவன் போல வந்த சிரிப்பையும் 
அடக்கிக்கொண்டு பதார்த்தங்களைப் பறிமாறி 
முடித்தான் . கல்யாணியின் காலை நம்பிராஜன் 
மிதித்ததும் , தெரியாமல் கைபட்டு விட்டதுபோல 
ஜெகதிசன் . முழங்கையால் இரண்டு மூன்று 
* தடவைகள் சித்ராவை இடித்ததும் , பதிலுக்குச் 
சித்ரா சிரித்ததும் , செல்வராஜ் விமலாவையே 
பார்த்தவண்ணம் சாப்பிட்டுக்கொண்டிருந்ததும் 
சதாசிவத்திற்கு மாத்திரந்தான் தெரியும் . 

எப்படியோ ரசாபாசம் இல்லாமல் விருந்து 
முடிந்தது . 


அட்வகேட் அதிசயம் 
விடைபெற்றுச் செல்வதற்காகச். சுந்தராம் 
சின் அறைக்கு வதோர் அதிசயம் பிள்ளை . 
நாடு ரொம்பப் பிரமாதம் ! இவ்வளவு. 

ணவர் சாப்பிட்டு வெகு நாட்கள் 


./ 


வரட்டுமா ? ” 


எலாம் என்றாள் 
வள் எழுந்து உட் 


ரு நாற்காலியில் அமர்ந் 


" நம்பிராஜன் உங்களிடம் ஏதாவது சொன் 
னானா? ” மெதுவாக ஆரம்பித்தாள் சுந்தராம்பாள் . 

" ஒன்றும் சொல்லவில்லையே ? ஏன் , என்ன 
சமாச்சாரம் ? 

தெரியாதவர் போலக் கேட்கிறீர்களே ? 
அவனும் நீங்களும் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள் . 
அவன் செய்திருக்கும் காரியங்கள் எல்லாம் 
உங்களுக்குத் தெரியும் . தன் புதிய மனைவியோடு 
இங்கு வந்திருக்கிறான் . கல்யாணியும் இங்கே 
தான் இருக்கிறாள் . அவர்களுடைய போக்கு, 
நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் 
பார்க்கவில்லையா ? ” 

பார்த்தேன் ! எனக்கு ஒன்றும் சொல்லத் 
தோன்றவில்லை . ” பிடி கொடுக்காமல் பேசினார் 
அட்வகேட் , 

( எல்லாம் சித்ரா சொன்னாள் . இங்கு 
வரும்படி நம்பிராஜனுக்கு ஏன் கடிதம் எழுதி 
னோம் என்று இப்பொழுது வருதப்படுகிறேன். 
இங்கு வைத்து ஏதேனும் விபரீதம் நடந்துவிடக் 
கூடாதே என்று எனக்குப் பயமாயிருக்கிறது . 

" பயப்படுவானேன் ? நம்பிராஜன் , 
கல்யானயிடம் பிரியமாக இருப்பதுபோலத் 
தானே தெரிகிறது ? 

" அதனால் தான் பயப்படவேண்டியிருக் 
கிறது ! விமலாவுக்கு அவன்மீது ஆத்திரம் ஏற்படு 
மல்லவா ? இங்கு வந்த நாளிலிருந்து அவள் வெறி 
பிடித்த நாய்போல நடந்து கொண்டிருக்கிறாள் . 
நேற்று ஒரு கதைப் புத்தகத்திற்காக இரண்டு 
பேரும் சண்டை பிடித்தார்களாம் . 

" உம் ... ! விமலாவைப்பற்றிக்கூட நான் 
அவ்வளவு கவலைப்படவில்லை . நம்பிராஜன் 
உண்மையில் கல்யாணியிடம் பிரியமாக இருக் 

55 


F 


கிறானா அல்லது அப்படி நடிக்கிறானா? திமரேன்று 
இந்த மாறுதல் ஏற்படக் காரணம் என்ன ? 
அவன் கல்யாணியின் மீது பிரியம். காட்டுவதன் 
நோக்கம் என்னவாயிருக்கும் ? அதுதான் புரிய 
வில்லை ! 

சுந்தராம்பாள் சிந்தித்தாள் . நீங்கள் சொல் 
வதும் வாஸ்தவந்தான் . அதன் ரகசியம் இப் 
(பொழுதுதான் எனக்கு விளங்குகிறது . என் 
னுடைய ஆயுளுக்குப் பின்னர் எங்கள் சொத்து 
முழுவதும் நம்பிராஜனுக்கும்- கல்யாணிக்கும் 
சேரவேண்டும் என்று உயில் எழுதி வைத்திருக் 
கிறார் அவர் . அதனால் , கல்யாணியை மயக்கிச் 
சொத்து முழுவதையும் தான் அடைவதற்குச் 
சதி செய்கிறானோ என்னவோ ? 

" இருக்கும் ! எதற்கும் , ஏமாந்துவிடாமல் 
இருக்கும்படி கல்யாணியை எச்சரிக்கை செய்து 

முல்லது . பாவம் ! இருப்பதையும் 
கொடுத்துவிட்டு 

தெருவில் 
திண்டாடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் . 

" இன்றே கல்யாணியிடம் சொல்லிவிடு 
கிறேன் . உம் ......உங்களை 

ஒன்று 

கேட்க 
வேண்டும் . என்று நினைத்தேன் . விமலாவின் 
தம்பி என்று சொல்லிக்கொண்டு 

ஒருவன் 
வந்திருக்கிறானே - யாரோ செல்வராஜ் என்பவன் 
அவன் நிஜமாகவே அவளுக்குச் சித்தி மகன் 


விடுவது 


நின்று 


தானா ? ) 


அதென்னவோ எனக்குத் தெரியாது . 
ஆனால் அடிக்கடி திருநெல்வேலியில் அவனைப் 
பார்த்திருக்கிறேன் . 

விமலாவும் அவனும் நடந்து கொள்ளும் 
முறை 

தினுசாகயிருக்கிறதாம் ! சித்ரா 
சொன்னாள் . 


58 


ஆம் . சாப்பிடும் பொழுது நானும் கவ 
னித்தேன் . அக்காளும் - தம்பியும் போல அவர் 
கள் பழகவில்லை . 

இந்த வயது காலத்தில் இத்தகைய 
அநியாயத்தையெல்லாம் என் காதால் கேட்க 
வேண்டியிருக்கிறதே ! ” கண்களை மூடினாள் 
சுந்தராம்பாள் . 

அதிசயம்பிள்ளை சற்று நேரம் மௌனமாக 
இருந்தார். பின்பு , 

தான் விடைபெற்றுக் 
கொள்கிறேன் என்று எழுந்தார் . 
சுந்தராம்பாள் , நீங்கள் 

இங்கே 
யிருக்கும் வரையில் அடிக்கடி இங்கு வந்து 
போங்கள் என்று சொல்லி விடை அளித்தாள் . 


9 


ஆனந்த விலாஸின் முன்பக்கத்தில் , நறு 
மணம் 

வீசும் புஷ்பச் செடிகள் நிறைந்த 
தோட்டத்தில் வட்டமாகப் போடப்பட்டிருந்த 
நாற்காலிகளில் அனைவரும் அமர்ந்து 
சம்பாஷித்துக் கொண்டிருந்தனர் . அவ்வழியாக 
வந்த அதிசயம்பிள்ளையை அழைத்தான் நம்பி 


ரா! ஜன் . 


“ நேரம் ஆகிவிட்டது , மிஸ்டர் . நான் போக 
வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே 
அவர்கள் பக்கத்தில் சென்றார் அட்வகேட் . 

“ பரவாயில்லை , ஸார் ! நானும் ஹோட்டலுக் 
குப் போகவேண்டியவன் தான் . இருவரும் 
சேர்ந்து 

டாக்ஸியில் போய்விடலாம் , 
உட்காருங்கள் என்றான் செல்வராஜ் . 

< நீ எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறாய் ? ”” 
கேட்டுக் கொண்டே ஒரு நாற்காலியில் அமர்ந் 
தார் அதிசயம் பிள்ளை . 


57 


முதலாளி 


நாள் 


“ வந்த 


" மயிலாப்பூரில் தான் ; மஹே ஸ் வரி 
லாட்ஜில் . 

அப்படியானால் சரி ; நானும் பக்கத்து 
ஹோட்டலில்தான் ரூம் எடுத்திருக்கிறேன் . " 

“ எங்கே சந்திர விலாஸிலா ? 

" ஆம் . சென்னைக்கு வந்தால் அங்கேதான் 
நான் தங்குவது வழக்கம் . எனக்கு வேண்டிய 
சௌகரியங்களை யெல்லாம் செய்து தருவார்கள் . 
அந்த ஹோட்டல் 

ரொம்பத் 
தங்கமானவர் . ) 
" வக்கில் ஸார் பட்டணத்தில் எத்தனை 

முகாம் ? ” நம்பிராஜன் ரைஸாக 
வினவினான் . 

வேலை முடிந்ததும் கிளம்ப 
வேண்டியது தான் . அநேகமாக நாளைக்கே 
முடிந்துவிடும் என்று நினைக்கிறேன் . ” 

“ கேஸ் விஷயமாகத் தானே வந்திருக்கிறீர் 
கள் ? " 

" ஆம் ! ஒரு கொலைக்கேஸ் சம்பந்தமாக 
அப்பீல் செய்திருக்கிறேன் . நாளை புல்பெஞ்ச் 
நடை பெறுகிறது . ” 

" எந்த வழக்கு ? எட்டையபுரம் பண்ணை 
யார் கொலை வழக்குத்தானே ? செல்வராஜ் 
கேட்டான் . 

“ ஆம் ” என்றார் அட்வகேட் . 

ஸார் ! அமெரிக்காவில் ஓர் அதிசயமான 
கொலை வழக்கு நடந்திருக்கிறது , படித்திருக்கிறீர் 
களா ? ” இது நம்பிராஜன் . 

எப்படி ? , ஜெகதீசன் தூண்டினான் . 
" கதை இல்லையே ? என்றாள் விமலா . 


58 


<<உண்மையாக நடந்தது என்று அழுத்த 
மாகச் சொல்லி அந்த வழக்கை விவரித்தான் 
நம்பிராஜன் . 

பெரிய கோடீஸ்வரனை ஒருவன் 
கொலை செய்து விட்டான் . ஆனால் அவன் , தன் 
இச்சையாகக் செய்யவில்லை , அந்தக் கொலையின் 
மூலம் கிடைத்த லாபத்தை அவன் அடையவும் 
இல்லை . வரிப்னாட்டிஸம் என்பார்களே , 
அத்தகைய ஒருவித மனோசக்தியின் மூலம் 
அவனை மயக்கி , கொலை செய்யும்படி ஏவியவர் 

பெரியடாக்டர் என்பது விசாரணையின் 
மூலம் தெரியவருகிறது . ஆனால் அதை நிரூபிப்ப 
தற்கு ஆதாரங்கள் இல்லை . மேலும் , கொலை 
நடந்த தினத்தன்று அந்த டாக்டர் வேறொரு 
ஊரில் இருந்தார் என்பதற்கு அத்தாட்சிகள் 
இருந்தன . 

இந்த நிலைமையில் யாரைக் குற்றவாளி 
என்று தீர்மானிப்பது ? நீதிபதியும் திணறினார் . 
ஜூரிகளுக்கும் ஒன்றும் புரியவில்லை . சட்டத்தின் 
படிக் கவனித்தால் கொலை செய்தவன் தான் 
குற்றவாளி ஆவான் . ஆனால் அறிவுபூர்வமாக 
அவனை மயக்கி ஏவிய அந்த டாக்டர் தான் 
குற்றவாளி! ” இவ்வாறு சொல்லி நிறுத்தினான் 
நம்பிராஜன் . 

“ கடைசியில் எப்படித் தீர்ப்புக் கொடுக்கப் 
பட்டது ? " ஆர்வத்தோடு வினவினாள் விமலா . 


" வக்கில் ஸார் ! நீங்கள் சொல்லுங்கள் . 
இதில் நியாமாகத் தண்டனை அடையவேண்டிய 
வன் யார் ? சட்ட ரீதியாகப் பார்த்துச் சொல்லுங் 
கள் ! என்றான் நம்பிராஜன் 


59 


. 


அதிசயம் பிள்ளை யோசனை செய்தார் . 
சட்ட ரீதியாக இரண்டு பேர்களும் குற்றவாளி 
கள் தான் ! ” 

நம்பிராஜன் , அதெப்படி ? அந்த டாக்டர் 
குற்றவாளி என்பதை எப்படி நிரூபிப்பீர்கள் ? 
இரண்டாவது , கொலை செய்தவன் தன் சுய 
புத்தியோடு , எந்த விரோதத்தையோ அல்லது 
லாபத்தையோ கருதிச் செய்யவில்லை . ஆகவே , 
அவனைக் குற்றவாளி என்று சொல்ல முடியுமா ? 
என்று உற்சாகத்தோடு பேசினான் . 
வக்கீல் 

குழம்பினார் . பேச்சை மாற்று 
வதற்காக , ( ரொம்பத் தாகமாகயிருக்கிறது . 
கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்றார் . 
ஜெகதீசன் , இதோ நான் 

கொண்டு 
வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடினான் . 

புத்திசாலியான சித்ரா , அதிசயம் பிள்ளை 
யின் தர்மசங்கடமான நிலைமையை உணர்ந்து , 

ஸார் ! நீங்கள் பெரியம்மாவிடம் போயிருந்தீர் 
களே , 

என்ன சொன்னார்கள் ? 
சம்பாஷணையைத் திருப்பினாள் . 

“ அதைக் கேட்க வேண்டுமா ? எல்லாம் 
என்னைப்பற்றித் 

பேசியிருப்பாள் ) 
என்றான் நம்பிராஜன் . 

அதிசயம்பிள்ளை சந்தர்ப்பத்தைக் கெட்டி 
யாகப் பிடித்துக்கொண்ட அந்த அம்மாள் 
உன்னைப் பற்றித்தான் ம் கவலைப்படுகிறார் 
கள் . இந்த வபாதிய தில் அவர்களோடு 
- சேர்ந்திருக்க 

வருத்தம் 
இருக்கும் போல் தெம் 

" நானா பார்கிறேன் ? 
“ பின்கே 

வேண்டாம் 
என்கிறார்கள் ராதிக்கினாள் . 


என்று 


12 


தான் 


என்ற 


* 


செல்வராஜ், 

அவர்கள் வேண்டாம் என்று சொல்லவு . 
மில்லை ; நீங்கள் மாட்டேன் என்று சொல்லவு 
மில்லை ! இருவருக்கும் மத்தியில் நான் ஒருவள் 
இருகிறேனே ? சலிப்புடன் மொழிந்தாள் 
விமலா . 

என்ன , கல்யாணி ! நீ பேசாமல் இருக் 
கிறாய் ? ” அதிசயம் பிள்ளை சிரித்தவாறு 
கேட்டார் . 

கல்யாணி புன்முறுவலுடன் பூமியை 
நோக்கினாள் . 

ஜெகதீசன் , தண்ணீர் கொண்டு வந்தான் . 
அதை வாங்கிக் குடித்தார் அதிசயம் பிள்ளை . 
மணியைப் பார்த்தார் , பத்து அடிப்பதற்கு பத்து 
நிமிஷம் பாக்கியிருந்தது . 

செல்வராஜைப் 
பார்த்து , நேரமாகி விட்டது , கிளம்புவோமா ? 
என்றார் . 

இணங்கினான் . தோட்டக் 
காரனை அனுப்பி ஒரு டாக்ஸி வரழைத்து 
இருவரும் புறப்பட்டனர் . 

கொலைக் கதையைப் பாதியில் விட்டு 
விட்டீர்களே ? நம்பிராஜனுக்கு 

ஞாபகப் 
படுத்தினாள் கல்யாணி . 

அதுவா ? கொலை செய்தவனுக்கு ஆயுள் 
தண்டனை விதித்து , அவனுடைய மூளையைப் 
பரிசோதனை செய்து சிகிச்சை செய்வதற்காக 
பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பும்படி 
சிபாரிசு செய்தார் நீதிபதி , கொலை செய்வதற்குத் 
தூண்டி டாக்டரை சந்தேகம் என்ற 
பெயரால் கைது செய்து பாதுகாப்பில் வைத்து 
இருக்கிறார்கள் . அதே சமயத்தில் ஹிப்னாட் 
டிஸம் மூலமாக அவ்வாறு செய்வது சாத்யமா, 

61 


என்பதை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய் 
கின்றனர் . ” 


ம 


ஸாந்தோமிலிருந்து மயிலாப்பூரை நோக்கி 
வந்து கொண்டிருந்தது ஒரு டாக்ஸி , உள்ளே 
அட்வகேட் அதிசம்பிள்ளையும் செல்வராஜும் 
அமர்ந்திருந்தனர் . சந்திரவிலாஸைத் தாண்டித் 
தான் மஹேஸ்வரி லாட்ஜிற்குப் போக 
வேண்டும் ; எனவே டாக்ஸி , சந்திரவிலாஸின் 
முன்னால் நின்றது . அதிசயம்பிள்ளை கீழே 
இறங்கினார் . 

என்ன ஸார் , இப்பொழுதுதான் வருகிறீர் 
களா ? ” பின்னாலிருந்து வந்தது இந்தக் குரல் . 

திரும்பிப் பார்த்தார் அட்வகேட் . ஜெகதீசன் 
அவர் பக்கத்தில் வந்தான் . 

“ என்னப்பா , அதற்குள் இங்கு எப்படி 
வந்தாய் ? அதிசயம்பிள்ளை வினவினார் . 

" உங்களுக்கு ஜலம் கொடுத்ததும் எனது 
நண்பன் ஒருவனைப் பார்பதற்காக வேகமாக 
வர்தேன் . அவனைக் காணவில்லை , திரும்பி 
விட்டேன் என்றான் ஜெகதீசன் . 

“ இப்பொழுது எங்கே போகிறாய் ? ஆனந்த 
விலாஸிற்குத்தானே ? 

" ஆம்! 

சரி , போய் வா என்று சொல்லிவிட்டு 
ஹோட்டலுக்குள் நுழைத்தார் அதிசயம் பிள்ளை 

செல்வராஜும் பாக்லியில் சென்று 
விட்டான் . ஜெகதீசன் , சிறிது நேரம் ஹோட் 
டலையே பார்த்துக்கொண்டு நின்றுவிட்டு மெது 
வாக நகர்ந்தான் . 


3 


62 


அதிகாலை . சித்ரா நன்கு தூங்கிக்கொண்டு 
இருந்தாள் . அவளை எழுப்பினான் சமையல் 
காரன் சதாசிவம் . 

" அம்மா ! பெரியம்மா 
உங்களை அவசரமாகக் கூப்பிடுகிறார்கள் ) 
என்றான் . 

சித்ரா, முகத்தைக்கூட அலம்பிக்கொள்ளா 
மல் சுந்தராம்பாளின் அறைக்குள் ஓடினாள் . 
“ என்னம்மா ! என்னைக் கூப்பிட்டீர்களாமே ? 
பரபரப்புடன் வினவினாள் . 

" அதிசயம் பிள்ளை இறந்துவிட்டாராம் ! 
இப்பொழுதுதான் போன் வந்தது ! ” அதற்கு 
மேல் சுந்தராம்பாளால் பேசமுடிவில்லை . 

“ ஆ ” வென்று வாயைப் பிளந்தாள் சித்ரா . 
“ நிஜமாகவா ? மாரடைபினால் இறந்துவிட்டாரா 
அல்லது ...... ? ” 

அப்படித்தான் இருக்கும் என்று நினைக் 
கிறேன் . ஹோட்டல் முதலாளிதான் போன் 
செய்தார் . எதற்கும் நீ சந்திர விலாஸிற்குப் 
போய்ப் பார்த்துவிட்டு வா . ” , 

“ சரி , அம்மா! ” 

வேகமாக வெளியே வந்தாள் சித்ரா . 
நம்பிராஜன் வராந்தாவில் நின்றான் . அட்வகேட் 
அதிசயம் பிள்ளை மரணமாகிவிட்டாராம் . நான் 
போய்ப் பார்க்கப் போகிறேன் என்று சொல்லி 
விட்டுக் கார்ஷெட்டிற்கு ஓடினாள் . 

“ சித்ரா! யார் , யார் இறந்துவிட்டதாகச் 
சொன்னாய் ? கேட்டுக் கொண்டே அவளைப் 
பின் தொடர்ந்தான் ஜெகதீசன் . 

( அட்வகேட் அதிசயம்பிள்ளை இறந்து 
விட்டார் ! ) 

( கொலையா ? ” 


63 


23 


" அதென்னவோ ? அங்கு போய்ப் பார்த் 
தால்தான் தெரியும் . இவ்வாறு சொல்லிக் 
கொண்டே காரை ஸ்டார்ட் செய்வதற்கு 
முயன்றாள் சித்ரா . பெட்றோல் இல்லாததாலோ 
என்னவோ , கார் ஸ்டார்ட் ஆகவில்லை . 

நடந்தே போய்விடலாம் , சித்ரா ! நானும் 
உன்னோடு வருகிறேன் என்றான் ஜெகதீசன் . 

இருவரும் வேகமாக நடந்தனர் . பதினைந்து 
நிமிஷங்களில் சந்திர விலாஸை அடைந்தனர் . 
வாசலில் பெருங் கூட்டம் கூடியிருந்தது . சித்ரா 
நேரே உள்ளே சென்று ஹோட்டல் முதலாளி 
யைப் பார்த்தாள் . “ அதிசயம்பிள்ளை எந்த 
• அறையில் கிடக்கிறார் ? மூச்சுத் திணறக் 
கேட்டாள் . 
“ இந்தப் பெண் யார் ? ) 

ஹோட்டல் 
முதலாளியுடன் பேசிக்கொண்டிருந்த டாக்டர் 
ராமன் வினவினார் . 
" ஆனந்த விலாஸில் இருப்பவள் . ” 
ஓறோ ! 

சுந்தராம்பாளின் காரிய 
தரிசியா ? " 

ஆம் ! என்றார் ஹோட்டல்காரர். 

அதிசயம் பிள்ளை உங்களுடன்தானே 
நேற்று விருந்து சாம்பிட்டார் ? சித்ராவிடம் 
கேட்டார் ராமன் . 

ஆம் ! ” 
( அளவுக்கு அதிகமாகச் 

சாப்பிட்டு 
- விட்டாரோ ? , 

" இல்லை . நிதானமாகத்தான் உண்டார் !... 
ஏன் ? சாப்பாட்டிற்கும் மரணத்திற்கும் என்ன 
சம்பந்தம் ? 


64 


ஏற்கனவே ரத்தக் கொதிப்பு உள்ள 
வராகத் தெரிகிறது . 

அதனால் , உணவில் 
மாறுதல் ஏற்பட்டிருந்தாலும் அல்லது களைப்பு 
ஏற்படும்படியாகக் கொஞ்சம் கடினமாக வேலை 
செய்தாலும் 

மரண அபாயம் ஏற்படுவது 
சாத்தியம் . அதனால்தான் கேட்டேன் . ” 

" சரி , இப்பொழுது பிணத்தை என்ன 
செய்யப் போகிறீர்கள் ? " என்றாள் சித்ரா. 

" அவருடைய வீட்டிற்குத் தந்தி கொடுத்து 
இருக்கிறோம் . அவர்கள் வரும் 

வரும் வரையில் 
பிணத்தை இங்கே போட்டுக் கொண்டிருக்க 
முடியுமா ? ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விடலாம் 
என்று நினைக்கிறேன் . ” இது ஹோட்டல்காரர் , 

சித்ராவும் , ஜெகதீசனும் மாடிக்குச் சென்று 
பிரேதத்தைப் பார்த்தனர் . முந்திய நாள் இரவில் 
சந்தோஷமாக - உற்சாகமாக இருந்த அதிசயம் 
பிள்ளை , எட்டு மணி நேரத்தில் பிணமாகி 
விட்டாரே என்று நினைத்த பொழுது சித்ராவின் 
கண்களில் நீர் ததும்பிவிட்டது . 


விபரீத விளைவு 


" உம் .......! இன்னும் என்னென்ன விப 
ரீதம் நடக்கப் போகிறதோ தெரியவில்லை ! ” 

சந்திரவிலாஸ் ஹோட்டலிலிருந்து திரும்பி 
வரும்பொழுது இவ்வாறு சலிப்புடன் கூறினாள் 
சித்ரா . 

" ஏன் அப்படிச் சொல்கிறாய் , சித்ரா ? 
ஜெகதீசன் கேட்டான் . 

65 


என் 


" நேற்றிரவு உயிரோடிருந்த மனிதன் இன்று 
காலையில் பிணமாகிவிட்டார் ! இன்னும் என்ன 
தான் நடக்காது ? ”) 

ஜெகதீசன் தன் தவடையை நிமிண்டிக் 
கொண்டான் . “ அப்படியானால் அதிசயம் பிள்ளை 
யின் மரணத்தைப் பற்றி நீ சந்தேகிக்கிறாயா , 
சித்ரா ? ” சாதுர்யமாகக் கேட்டான் . 

" மாரடைப்பினால் மரணம் ஏற்பட்டிருக்கும் 
என்பதை என்னால் நம்பமுடியவில்லை . அதிசயம் 
பிள்ளையின் மரணத்தில் ஏதோ மர்மம் புதைந் 
திருக்கிறது . அதனால்தான் இன்னும் 
னென்ன விபரீதங்கள் நடக்குமோ என்று நான் 
பயப்படுகிறேன் ! 

" எங்கே ? ஆனந்தவிலாஸிலா, அல்லது ...? 

“ ஆம் ! ஆனந்தவிலாஸில்தான் ! இன்னும் 
இரண்டு தினங்கள் எப்படிக் கழியப்போகிறதோ 
என்று நான் பல்லைக் கடித்துக் கொண்டிருக் 
கிறேன் . ” 
இரண்டு 

தினங்கள் கழிந்துவிட்டால் 
அப்புறம் ஒரு விபரீதமும் நடைபெறாதா ? * 

நடை பெறாது ! 
" காரணம் ? 

" நாளைக் கழித்து கல்யாணி ஊருக்குப் 
போகிறளாம் . ” 

" அதனால் ? ” 
" விபரீதம் நடைபெறுவதற்கு வழி யில்லை . 
" ஏன் ? " 

“ இப்பொழுது விமலாவுக்கும் - கல்யாணிக் 
கும்தானே போட்டி ! எந்த நேரத்தில் இருவரும் 
குடுமியைப் பிடித்துக் கொள்வார்களோ என்று 
நினைக்கவேண்டியிருக்கிறதே ! அப்படி நடந்து 

66 


விட்டால் நம்பிராஜன் - நரகாசூரனாக் மாறி 
விடுவான் . ” 

சித்ரா கூறியதன் உள் அர்த்தம் ஜெகதீச 
னுக்கு விளங்கவில்லை . சிறிது யோசனை செய் 
தான் . தம்பிராஜன் என்ன செய்வான் என்று 
நீ நினைக்கிறாய் ? 

“ கல்யாணியின்மீது விமலா கை வைத்தால் 
இன்றிருக்கும் நிலைமையில் அவன் விமலாவைத் 
தொலைத்து விடுவான் ! ” 

" நிஜமாகவா ? விமலாவிடந்தானே அவ 
னுக்குப் பிரியம் அதிகம் ? 

“ அது முன்பு ! இப்பொழுது கல்யாணி 
யிடம் அவன் உயிராகயிருக்கிறான் . ” 

காரணம் ? 
“ அதுவும் ஒரு மர்மம் தான் ! ” 

ஜெகதீசனைத் திரும்பிப் பார்த்தாள் சித்ரா . 
ஜெகதீசன் சிரித்தான் . " சித்ரா ! ” 

என்ன ? 

அந்த விமலாவை நம்பிராஜன் நிஜமாகவே 
மணம் செய்துகொண்டானா ? ” 

" அது பெரிய கதை ! ” ” 

" சுருக்கமாகச் சொல்லேன் . ” கெஞ்சும் 
குரலில் மொழிந்தான் ஜெகதீசன் . 

“ நம்பிராஜனுக்கு முருகேசன் என்று ஒரு 
நண்பன் இருந்தான் . அவனுடைய மனைவி 
குழல் வாய் மொழி . அந்தக் குழல் வாய் மொழி 
தான் விமலாவாக மாறியிருக்கிறாள் ! 

“ ஓஹோ! அதுவா விஷயம் ? அதனால்தான் 
இப்பொழுது மனைவியின் மீது பிரியம் ஏற்பட் 
டிருக்கிறது போலிருக்கிறது ? " 


67 


" ஆனால் கல்யாணி , நம்பிராஜனை நம்ப 
வில்லை . ஏதோ கபட நாடகம் ஆடுகிறான் என்று 
அவள் நினைக்கிறாள் . 

“ சரிதான் ! அப்படியானால் நீ நினைக்கிறபடி 
ஏதேனும் விபரீதம் நடைபெறுவது சாத்தியக் 


தான் . " 


“ இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா ? 
விமலாவும் நம்பிராஜன் மீதுள்ள நம்பிக்கையை 
இழந்துவிட்டாள் . ” 

“ அது இயற்கை தானே ? 

“ நீங்கள் நினைக்கிறபடி அல்ல . நீலமேகம் 
பிள்ளை தனது சொத்தின் உரிமையை நம்பிராஜ 
னுக்கும் அவனுடைய மனைவிக்கும் சேரும்படி 
யாக எழுதிவைத்திருக்கிறார் , அதாவது சட்ட 
ரீதியாக கல்யாணிக்குத்தான் அந்தச் சொத்தில் 
பங்கு கிடைக்கும் . ஆனால் , தனக்கும் கிடைக்கும் 
என்று விமலா நினைக்கும்படியாக நம்பிராஜன் 
அவளை ஏமாற்றியிருக்கிறான் . அந்தக் குட்டு 
வெளிப்பட்டுவிட்டால் நிலைமை இன்னும் மோச 
மாகிவிடும் . 

ஆனந்தவிலாஸ் பங்களாவிற்குள் நுழைந் 
ததும் இருவரும் சம்பாஷணைக்கு முற்றுப் புள்ளி. 
வைத்துவிட்டனர் . 


. 


அன்று மாலை ஐந்து மணி . மயிலாப்பூர் 
சுகம் - விரும்பிகள் மந்தை மந்தையாக ஸாந்தோம் 
கடற்கரையை நோக்கிச் சென்று கொண்டிருந் 
தனர். கோடையின் உஷ்ணமும் , ஜனத்திரளின் 
வெப்பமும் சேர்ந்து , குளிர்ச்சியான கடற் 
காற்றையுங்கூட அனல் காற்றாக மாற்றிக்கொண் 

68 


டிருந்தன . அதனால்தானோ என்னவோ , ஜன 
நடமாட்டம் இல்லாத ஓர் தனியிடத்தில் அமர்ந் 
திருந்தான் முருகேசன் . 

சாதாரணமாகக் கடற்காற்றை அனுபவிக்கச் 
செல்பவர்கள் , கடலின் கரை காணா மேற் பரப் 
பின் கவர்ச்சியிலும் , குதித்தெழுந்து ஓடிவரும் 
அலைகளின் அழகிலும் - ஓசையிலும் மனத்தைப் 
பறிகொடுத்து , அங்கிருக்கும் நேரம்வரையி 
லேனும் துன்பத்தை மறந்துவிடுவதுண்டு. 
கடலுக்குப் புறமுதுகு காட்டி யாரும் உட்காரு 
வதும் இல்லை . ஆனால் முருகேசன் . அவ்வாறு 
தான் இருந்தான் . அவனுடைய பார்வை , சற்று 
தூரத்தில் - கரையை ஒட்டினாற்போல் இருந்த 
ஆனந்தவிலாஸ் பங்களாவின் மீது நிலைகுத்தி 
நின்றது . அவனுடைய மனத்தின் கொந்தளிப்பு 
அலையுடன் போட்டியிட்டுக் கொண்டிருந்தது .. 
பௌர்ணமிச் சந்திரன் இரவிற்குப் பகலொளி 
அளித்தாற்போல் எழுந்ததைக்கூட 

அவன் 
கவனிக்கவில்லை . 

நேரம் ஆக ஆக கடற்கரையில் குழுமி 
யிருந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாகக் கலைந்து 
கொண்டிருந்தனர் . குடும்பத் தொல்லைகள் 
இல்லாதவர்கள் , கவலையற்றவர்கள் கடற்கரை 
மணலிலேயே படுத்திருந்தனர் . சிலர் தூங்கியும் 
போய்விட்டனர் . சந்திரனும் வானத்தின் 
உச்சிக்கு ஏறிக்கொண்டிருந்தான் .. இவ்வள 
விற்கும் மத்தியில் முருகேசன் ஆடாமல் , அசை 
யாமல் அதே நிலையில்தான் இருந்தான் . என்ன 
நினைத்தானோ எழுந்து ஆனந்தவிலாஸை நோக்கி 
நடந்தான் . 

அதே சமயத்தில் ஆனந்தவிலாஸ் பங்களா 
விற்குள் ஒரு கூக்குரல் எழும்பிற்று . தூங்கிக் 

69 


கொண்டிருந்த கல்யா ? திடுக்கிட்டு எழுந்து 
ஓடிவந்தாள் . சமையல் அறைப் பக்கத்தில் உடல் 
நடுநடுங்க நின்று கொண்டிருந்த , சித்ராவைப் 
பார்த்தாள் . 

" என்ன ! என்ன , சித்ரா ? " பரபரப்போடு 
வினவினாள் கல்யாணி , 

சித்ரா வாய்திறந்து பதில் சொல்லவில்லை ; 
கையால் ஓரிடத்தைச் சுட்டிக் காண்பித்தாள் . 
அங்கே சமயல்காரன் சதாசிவம் 

சதாசிவம் பிணமாகக் 
கிடந்தான் ! கல்யாணியும் பீதியடைந்தாள் . 

" கல்யாணி ! ஓடு ! போய் பெரியம்மாளிடம் 
சொல்லிவிட்டு வா ! " குரல் நடுங்கக் கூறினாள் 
சித்ரா . 
கல்யாணி , 

சுந்தராம்பாளின் அறைக்கு 
விரைந்தாள் . சித்ராவும் அவளைப் பின் தொடர்ந் 
தாள் . சித்ரா , சுந்தராம்பாளின் 

அறையில் 
காலடி வைப்பதற்கு முன்னதாகவே , “ ஐயோ ! 
கொலை ! கொலை ! என்ற கல்யாணியின் கதறல் 
அவள் காதில் விழுந்தது . சித்ராவின் இதயம் 
வெடித்துவிடும் போலிருந்தது . நெஞ்சத்தை 
அழுத்திப் பிடித்துக்கொண்டு அறைக்குள் 
நுழைந்தாள் . அந்தோ ! சுந்தராம்பாள் ரத்தக் 
குளத்தில் மிதப்பதைக் கண்டாள் அவள் . 


. 


9 


இன்ஸ்பெக்டர் பாண்டியனின் தலைமையில் 
ஒரு போலீஸ் படையினர் ஆனந்தவிலாஸை 
நோக்கிப் பறந்தனர் . பாண்டியன் காரைவிட்டு 
இறங்கியதும் வராந்தாவில் நின்றிருந்த நம்பி 
ராஜன் கவலை தோய்ந்த முகத்துடன் அவர் 
முன்னால் சென்றான் . ஜெகதீசன் , கல்யாணி ,, 

70 


விமலா , சித்ரா, தோட்டக்காரன் ஆகியோர் 
வராந்தாவிலேயே நின்றிருந்தனர் . 

" மிஸ்டர் நம்பிராஜன் ! நீங்கள் நேற்றிரவு 
வீட்டில் இல்லையா ? சித்ராதான் எனக்கு போன் 
செய்தாள் . நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள் ? 

" கடைசிக் காட்சி சினிமாவுக்குப் போயிரு 
தேன் , ஸார் ! இரண்டு மணிக்குத் திரும்பி 
வந்தேன் . அதற்குள் இவ்வளவு அலங்கோலம் 
நடந்துவிட்டிருக்கிறது . தளுதளுத்த குரலில் 
பேசினான் நம்பிராஜன் . 

“ சரி ! முதலில் பிணம் கிடக்கும் இடத்தைப் 
பார்வையிடுவோம் , வாருங்கள் ! பிகுவுடன் 
பகர்ந்தார் பாண்டியன் . 

நம்பிராஜன் நகர்ந்தான் . பாண்டியன் , ஒரு 
ஹெட்கான்ஸ்டேபிளை அழைத்து டாக்டர் , விரல் 
ரேகை நிபுணர் முதலியோர்களுக்கு போன் 
செய்து 

வரவழைக்கும்படிச் சொல்லிவிட்டு , 
நம்பிராஜனின் பின்னால் சென்றார் . வராந்தாவில் 
நின்றிருந்தவர்கள் அனைவரையும் ஒரு தினுசாகப் 
பார்த்துக்கொண்டார் . சுந்தராம்பாளின் அறைக்க 
குள் நுழைந்தார் . பரிசீலனையைத் துவக்கினார் : 

கட்டிலில் தான் கிடந்தாள் சுந்தராம்பாள் . 
தலையில் பலமான அடிபட்டதால் ரத்தம். ஒழுகி 
உரைந்து போயிருந்தது . வேறு எந்த விதமான 
காயமும் இல்லை . 

‘சுந்தராம்பாள் இறந்த பின்பு யாரேனும் 
பிணத்தைத் தொட்டார்களா ? நம்பிராஜனிடம் 
கேட்டார் பாண்டியன் . 

“ இல்லை , ஸார் ! அதன் பக்கத்திலேயே 
யாரும் நெருங்கவில்லை . 

இறந்ததை முதலில் பார்ததது யார் ? 


71 


13 


கல்யாணி ! இரண்டாவது சித்ரா பார்த் 
தாளாம் . பின்புதான் ஜெகதீசனும் , தோட்டக் 
காரனும் வந்தார்களாம் . 

விசாரணையில் ஈடுபடுவதற்கு முன்னர் 
அந்த அறையைப் பரிசோதனை செய்துவிடுவது 
நல்லதென்று கேள்வியை 

நிறுத்திவிட்டார் 
பாண்டியன் . அவரது கண்கள் அறை முழு 
வதும் துளாவின . 

பிணத்தின் தலைப்பக்கம் - கட்டிலுக்கு அடி 
யில் ஒரு டென்னிஸ் 

மட்டை கிடந்தது . 
அதையும் நம்பிராஜனையும் மாறி மாறிப் பார்த்தார் 
பாண்டியன் . அந்தப் பார்வையின் 

பார்வையின் கருத்தை 
உணர்ந்த நம்பிராஜன் , 

“ அந்த 

மட்டை 
என்னுடையது தான் ! இங்கே எப்படி வந்தது 
என்றுதான் எனக்குத் தெரியவில்லை என்றான் . 
பாண்டியன் , வாய்க்குள் சிரித்துக்கொண் 

டென்னிஸ் மட்டையின்மீது தன் விரல் 
ரேகை பதிந்து விடாமல் கைக் குட்டையை 
உபயோகித்து அதை எடுத்தார் . மட்டையை 
அங்குமிங்கும் புரட்டிக் கவனித்தார் . ரத்தக் கரை 
அதில் படிந்திருக்கிறதா என்பதை அறிவதற்குத் 
தான் அவ்வாறு நோக்கினார் ; ஆனால் ரத்தக்கரை 
தென்படவில்லை . 

சுமார் அரைமணி நேரம் வரையில் அறை 
முழுவதையும் சற்றிப் பார்த்தார் இன்ஸ்பெக்டர் 
பாண்டியன் . சுந்தராம்பாளின் துணிமணிகள் , 
பக்தியூட்டும் 

சில 

பாடல் புத்தகங்கள் 
ஆகியவைகள் தவிர உபயோகமான துப்பு எது 
வும் - கிடைக்கவில்லை . டென்னிஸ் மட்டையை 
மாத்திரம் வைத்து நம்பிராஜன் தான் சுந்தராம் 
பாளைக் கொலை செய்திருக்கக் கூடும் என்று 
தீர்மானித்து விட முடியுமா 

? அவன் 
சினிமாவுக்குப் போயிருந்ததாகச் சொல்கிறானே ? 


72 


பாண்டியன் சிந்தித்தவாறு , " சமைய்ல்கார 
னின் சவம் எங்கே ? என்று நம்பிராஜனிடம் 
வினவினார் . 

அவரை சமையல் அறைக்கு அழைத்துச் 
சென்று காண்பித்தான் நம்பிராஜன் . சதாசிவம் 
தூங்குவதுபோல் கிடந்தான் . 

அடியோ, 
காயமோ சரீரத்தில் இல்லை . ஆனால் அந்த 
அறையில் குளோரோபாம் ( மயக்க மருந்து ) 
நாற்றம் கப் பென்று வீசிற்று . எனவே சதாசிவம் 
மயக்கமுற்றிருக்கிறானோ என்னவோ என்ற 
சந்தேகத்தில் அவன் சுவாசத்தைக் கவனித்தார் 
பாண்டியன் . நாடித் 

துடிப்பும் , 

சுவாசமும் 
அறவேயில்லை . கண்கள் மாத்திரம் சிறிது 
வெளியே பிதுங்கியிருந்தன . அதனால் முதலில் 
மயக்க மருந்தை உபயோகித்து அவனை மயக்கிப் 
பின்பு , அவன் மூச்சைப் பிடித்துக்கொண்றிருக்க 
வேண்டும் என்று தீர்மானித்தார் இன்ஸ்பெக்டர் . 

அவ்வமயம் டாக்டரும் , விரல்ரேகை நிபுண 
ரும் அங்கு வந்து சேர்ந்தனர் . சுந்தராம்பாளையும் , 
சதாசிவத்தையும் பார்க்கும்படி டாக்டரிடமும் , 
இரண்டு அறைகளிலும் உள்ள வஸ்துக்களில் 
பதிந்திருக்கும் ரேகைகளைப் படம் எடுக்கும்படி 
விரல்ரேகை நிபுணரிடமும் கூறிவிட்டு வராந்தா 
விற்கு வந்தார் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் : ஒரு 
நாற்காலியில் அமர்ந்தார் . அங்கிருந்த கல்யாணி , 
ஜெகதீசன் , விமலா, தோட்டக்காரன் முதலி 
யோர் மரியாதைக்காக எழுந்தனர் ; அவர்களை 
உட்காரும்படிச் சொன்னார் பாண்டியன் . அவரது 
கண்கள் விமலாவைக் கூர்ந்து நோக்கின . 
லேசாகக் கனைத்துக்கொண்டார் . அந்தக் கனைப்பு 
விசாரணைக்குப் பீடிகை . 


73 


பழுத்த பாண்டியன் 


" மிஸ்டர் நம்பிராஜன் ! முதலில் இங் 
கிருப்பவர்களை எனக்கு அறிமுகம் செய்து 
வையுங்கள் . ” அங்கிருந்த எல்லோரையுமே 
பாண்டியனுக்குத் தெரியும் ; என்றாலும் நம்பி 
ராஜன் அவர்கள் ஒவ்வொருவரையும் பற்றி 
எத்தகைய - அபிப்பிராயம் வைத்திருக்கிறான் 
என்பதை அறிவதற்காகவே அவ்வாறு கேட்டார் 
அவர் . 
நம்பிராஜன் ஆரம்பித்தான் : 

( இவன் 
பெயர் ஜெகதீசன் . சொந்த ஊர் திருநெல்வேலி . 
கல்யாணிக்கு மாமன் மகன் . இங்கு வந்து ஒரு 
வாரம் ஆகிறது . 

" அவள் சித்ரா , எனது பெரியம்மாளுக்குத் 
தூர உறவினள் . கடந்த ஒரு வருஷத்திற்கு 
மேலாக இங்குதான் 

வருகிறாள் . 
பெரியம்மாள் படுக்கையில் விழுந்த பின்னர் 
வீட்டு விவகாரங்கள் முழுவதையும் அவள் தான் 
கவனித்துவருகிறாள் . " 
" சித்ராவைத்தான் எனக்கு 

நன்றாகத் 
தெரியுமே. உம் ...... அப்புறம் ? பாண்டியன் 
இடை மறித்துப் பேசினார் . 

நம்பிராஜன் , கல்யாணியைக் காண்பித்தான் . 
" அவள் என் முதல் 

என் முதல் மனைவி , கல்யாணி . ” 
இதற்குமேல் சொல்வதற்கு நம்பிராஜனுக்கு நா 
எழவில்லை . அதனால் விமலாவைக் காட்டி ,, 

அவளும் என் மனைவிதான் பெயர் விமலா 
என்று சொல்லி முடித்தான் . 

74 


வசித்து 


13 


பாண்டியனும் அதிகம் துளைக்கவில்லை . 
நேரடியாக விஷயத்தில் இறங்கிவிட்டார். “ சரி ! 
நேற்று இரவு கடைசிக் காட்சிக்கு நீங்கள் 
சினிமாவுக்குப் போயிருந்தீர்கள் , இல்லையா ? ” 


ஆம் ! 


தனிமையாகவா அல்லது ...... ? 
செல்வராஜனும் என்னோடு வந்திருந் 


தான் . " 


" செல்வராஜன் யார் ? ” 

" எனது மனைவி விமலாவின் சகோதரன் 
ஹோட்டலில் தங்கியிருக்கிறான் . ” 

" எந்தத் தியேட்டருக்குப் போனீர்கள் ? ” 
" உட்லண்ட்ஸ் தியேட்டர் . ” 
" டாக்ஸியில் தானே ? 

“ இல்லை , பெரியம்மாளின் காரை எடுத்துச் 
சென்றேள் . 

( ( நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் 
மனைவியைச் சினிமாவிற்கு அழைத்துச் செல்வ 
தில்லையா ? ” 

நம்பிராஜன் பதில் சொல்லத் தயங்கினான் . 
விமலாவை அழைத்துச் சென்றால் கல்யாணி 
கோபித்துக்கொள்வாள் . அதேபோலத்தான் 
விமலாவும் . இருவரையும் அழைத்துச் செல்வது 
முறைலல்ல -ஆகவே அவன் தனிமையாகச் 
சென்றான் . இதை எப்படிப் புரண்டியனிடம் 
சொல்லமுடியும் ? எனவே , அழைத்துப் போவ 
துண்டு ........ ஆனால் 

நேற்று 

அழைத்துச் 
செல்லவில்லை ” என்று சொல்லிச் சமாளித்தான் . 

" சரி , நீங்கள் போகும் பொழுது சுந்தராம்பா 
ளிடம் சொல்லிவிட்டுத்தானே சென்றீர்கள் ? " 

" ஆம் ! " 


75 


" அப்பொழுது மணி என்ன ? 
" ஒன்பதேகால் . " 
“ தியேட்டரிலிருந்து வரும்பொழுது ? 
“ மணி இரண்டு. 

" அப்படியானால் சுந்தராம்பாளும் , சதாசிவ 
மும் 9-15க்கு மேல் 2 - மணிக்குள் கொலை 
செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தெளிவாகிறது . 
இல்லையா ? " 


" ஆம் . ” 


ஜெகதீசன் பக்கம் திரும்பினார் பாண்டியன் . 
“ மிஸ்டர் ஜெகதீசன் ! நீ இங்கு வந்து சரியாக 
எத்தனை நாட்கள் ஆகின்றன ? ” 

" இன்றுடன் எட்டு நாள் . ” 
நீ இங்கு வந்ததன் உத்தேசம் ? " 

வேலை தேடுவதற்காக வந்தேன் . ஒரு 
வாரமாக வேலைக்காகத்தான் அலைந்தேன் . 
நாளைய தினம் மவுண்ட்ரோடில் ஒரு கம்பெனி 
யில் சேரப்போகிறேன் . ” 

" உம் ......! நேற்று இரவு நீ வீட்டில்தான் 
இருந்தாயா ? " 
ஆம் ! 6 மணி ஆட்டத்திற்குச் 

சினிமா 
விற்குப் போய்விட்டு வந்தேன் , சாப்பிட்டேன் , 
படுத்துத் தூங்கிவிட்டேன் . அப்புறம் சித்ராவின் 
கூச்சலைக் கேட்டுத்தான் எழுந்தேன் . ” 

“ நீ வரும்பொழுது மணி பத்து இருக் 


குமா ? " 


" அதிகமாகவே இருக்கும் . 

9-30க்கு 
ஆட்டம் முடிந்தது . லஸ் கார்னரிலிருந்து 
ஸாந்தோமுக்கு நடந்துதான் வந்தேன் . சர்ச் 
பக்கம் நான் வந்தபொழுது மணி பத்து அடித்து 

76 


விட்டது . அங்கிருந்து வீட்டிற்கு வந்து சேரு 
வதற்குக் குறைந்த பட்சம் ஐந்து நிமிஷமாவது 
ஆகியிருக்கும் . 

" சரி ! உனக்குச் சாப்பாடு போட்டது யார் ? " 

“ சமையல்காரன் சதாசிவம்தான் ! சித்ராவும் 
கூட இருந்தாள் . 

பாண்டியன் சித்ராவின் முகத்தைப் பார்த் 
தார் . அவள் ஆம் என்று சொல்வதுபோலத் 
தலையை அசைத்தாள் . 

ஆகவே பத்து மணிக்குமேல் தான் கொலை 
நடந்திருக்கவேண்டும் என்று ஊகித்தார் 
பாண்டியன் . 

" சித்ரா ! நீ கடைசியாக எத்தனை மணிக்குச் 
சுந்தராம்பாளைப் பார்த்தாய் ? 

“ ஜெகதீசன் சாப்பபிட்டுவிட்டுப் படுப் 
பதற்குச் சென்றுவிட்டார் . பெரியம்மாள் என்னை 
அழைத்தார்கள் . நம்பிராஜன் சினிமாவுக்குப் 
போயிருக்கிறான் ; அவன் திரும்பி வந்ததும் 
கதவதை 

திறக்கவேண்டும் ; கவனமாகப் 
படுத்துக்கொள் என்று என்னிடம் சொன்னார் 
கள் . நான் , சரி என்று சொல்லிவிட்டு வராந் 
தாவில் வந்து பதினோரு மணி வரையில் ஒரு 
புத்தகத்தைப் படித்துக் கொண்டிருந்தேன் . 
கண்களை 

மிரட்டியதால் , சாய்வு 
நாற்காலியிலேயே படுத்துத் தூங்கிப்போய் 
விட்டேன் . " 


தூக்கம் 


" கதவு ? 


“ தாழ்பாள் போடவில்லை , சும்மா சார்த்தி 
யிருந்தேன் . ” 

சதாசிவம் இறந்துவிட்டதை நீ தானே 
முதலில் பார்த்தாய்? ” 


77 


ஆம் ! ” 


" நீ இடையில் எழுந்திருக்கக் காரணம் ? 

ஏதோ ஒருவிதமான சத்தம் கேட்டது ; 
திடுக்கிட்டு விழித்தேன் . சார்த்தியிருந்த கதவு 
திறந்து கிடப்பதைக் கண்டதும் 

என் 

குடல் 
கலங்கிப்போய் விட்டது . 

“ உடனே கூச்சலிட்டாய் , சுந்தராம்பாளைப் 
பார்த்து வரும்படிக் கல்யாணியை அனுப்பி 
விட்டு , நீயும் பின்னால் சென்றாய் ; அப்படித் 
தானே ? ” 

“ ஆம் . " 
அப்பொழுது 

மணி என்னவென்று 
தெரியுமா ? 

" நான் விளக்கைப் போட்டதும் 
கடிகாரத்தைப் பார்ேேதன் , ஒருவேளை நம்பி 

சினிமாப் பார்த்துவிட்டுத் திரும்பி 
வந்திருப்பானோ என்ற எண்ணத்தில்தான் . அப் 
பொழுது மணி 12-20 ஆகியிருந்தது . ” 

பாண்டியன் தனது டைரியில் 11 -மணிக்கு 
மேல் 12-20க்குள் இரண்டு கொலைகளும் நடந் 
திருக்கின்றன என்று குறித்துக்கொண்டார் . 
அவர் மனத்தில் ஒரு சந்தேகம் தோன்றிற்று . 
சித்ராவைக் கூர்ந்து நோக்கினார் . " ஏன் சித்ரா! 
நீ வராந்தாவில் சாய்வு நாற்காலியில் படுத்திருந் 
தாய் ; ஜெகதீசன் எங்கே படுத்திருந்தான் ? 
என்று நளினமாகக் கேட்டார் .. 

ஏனோ அந்தக் கேள்வி சித்ராவின் 
உள்ளத்தை ஓர் - உலுக்கு உலுக்கிவிட்டது . 
அவன் தலை குனிந்தவாறு , " வீட்டிற்குள்ளே 
அவருடைய அறையில்தான் படுத்திருந்தார் 
என்றாள் 


ராஜன் 


* 


78 


ஜெகதீசன் சாப்பிட்ட பின்பு நீங்கள் 

எதைப் பற்றியும் பேசவே 
இருவரும் 
யில்லையா ? 23 

“ பேசினோம் . தான் பார்த்துவிட்டு வந்த 
சினிமாவைப் பற்றியும் , அவருக்கு வேலை 
கிடைத்துவிட்டதைக் குறித்தும் அவர் என்னிடம் 
சொன்னார் . 

“ அப்பொழுது விமலாவும் , கல்யாணியும் 
எங்கேயிருந்தார்கள் ? 

“ அவரவர்களுடைய அறையில் ! " 

" உத்தேசமாகச் சொல்கிறாயா அல்லது நீ 
கண்ணால் பார்த்தாயா ? " 

" நானே பார்த்தேன் . " அழுத்தமாகச் 
சொன்னாள் சித்ரா . 

“ ஏன் ? ” படாரென்று வினவினார் . 
பாண்டியன் . 

சித்ராவின் உடல் நடுங்கிற்று . பாண்டியன் 
சிரிப்பை அடக்கிக்கொண்டார் . “ சும்மா சொல் , 
சித்ரா ! அந்த நேரத்தில் விமலாவையும் , 
கல்யாணியையும் நீ ஏன் பார்த்தாய் ? 

மௌனம் சாதித்தாள் சித்ரா . மற்றவர் 
களும் அவளைக் கூர்ந்து நோக்கினர் . குன்றிப் 
போய்விட்டாள் அவள் . ஏதாவது பதில் 
சொல்லாது போனால் நிலைமை மோசமாகிவிடும் 
என்பதற்காக , தூெங்கிவிட்டார்களா 

என்று 
பார்த்தேன் ” என்றாள் . 

பாண்டியனும் அதற்குமேல் சித்ராவை 
வற்புறுத்தவில்லை. விமலாவை மாத்திரம் தனிமை 
யாக ஓர் அறைக்கு அழைத்துச் சென்றார் . இரு 
வரும் நாற்காலிகளில் அமர்ந்தனர் . 


79 


" விமலா ! நீ யார் , நம்பிராஜனுக்கும் உனக் 
கும் எவ்வாறு தொடர்பு ஏற்பட்டது என்ற 
விவரங்களெல்லாம் எனக்கு நன்றாகத் தெரியும் . 
இப்பொழுது நான் வந்திருப்பது கொலை 
சம்பந்தப்பட்ட விஷயம் என்பது உனக்கு நன்கு 
தெரியும் . ஆகவே , நான் கேட்கும் கேள்வி 
களுக்குச் சுற்றி வளைக்காமல் டக் , டக் கென்று 
பதில் சொல்லவேண்டும் , தெரிந்ததா ? சற்று 
மிடுக்காகவே பேசினார் பாண்டியன் . 

விமலாவிற்கு உள்ளுக்குள் பயந்தான் 
என்றாலும் , " சும்மா கேளுங்கள் ” என்பதுபோல 
பாண்டியனை ஏறிட்டு நோக்கினாள் . 

" கல்யாணி உன்னிடம் பிரியமாக நடந்து 
கொள்கிறாளா ? 

" கிடையாது ! நான் இன்னும் உயிருடன் 
இருக்கிறேனே என்று அவள் நினைத்துக்கொண் 
டிருக்கிறாள் . ” 

சரி , நம்பிராஜனிடம் எப்படி நடந்து 
கொள்கிறாள் ? " 

முன்போலவே தன்னிடம் பிரியமாக 
அவள் இருக்கிறாள் என்று அவர் நினைத்துக் 
கொண்டிருக்கிறார் : ஆனால் அவரைப் பழி 
வாங்குவதற்குச் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் 
கொண்டிருக்கிறாள் என்பது 
பிராயம் . 

நீ அவ்வாறு எண்ணுவதற்குக் காரணம் ? 

" எந்த நேரம் பார்த்தாலும் அவள் யோசனை 
செய்துகொண்டேயிருக்கிறாள் . அவரிடம் பேசும் 
பொழுதுகூட அன்பாகயிருப்பதுபோல நடிக் 
கிறாளே தவிர உண்மையில் அவள் உள்ளம் 
துடிப்பதை நான் பலதடவைகள் கவனித்திருக் 
கிறேன் . " 


என் 


அபிப் 


80 


“ அப்படியா ? உம் ...... ! அதாவது அவளைத் 
தவிக்க விட்டு விட்டு உன்னுடன் நம்பிராஜன் 
வாழ்வதைக் கண்டு அவள் ஆத்திரம் அடைந் 
திருக்கிறாள் என்று தானே நீ சொல்கிறாய் ? 

“ ஆம் ! சுந்தராம்பாளைக் கொன்றது கூட 
அவளாகத்தான் இருக்கும் என்று எனக்குப் 
படுகிறது ! ” ஆவேசத்துடன் கூறினாள் விமலா . 


அதனால் அவளுக்கு என்ன லாபம் ? , 


கொலைப் பழியை அவர் மீது சுமத்தி 
விடலாம் அல்லவா ? 

பாண்டியனின் மூளையில் படா ரென்று ஓர் 
ஒளி வீசிற்று . நம்பிராஜனுடைய டென்னிஸ் 
மட்டையை சுந்தராம்பாளின் 

அறையில் 
போட்டதுகூடக் கல்யாணிதானோ ? வாஸ்வத் 
தில் நம்பிராஜன் கொலை செய்திருந்தால் அந்த 
மட்டையை அங்கு போட்டிருப்பானா ? விமலா 
கூறுவதிலும் அர்த்தம் இருக்கத்தான் செய்கிறது . 
ஆனால் ....... ? 

சுந்தராம்பாளைக் கல்யாணி கொன்றிருக்கக் 
கூடும் , அது சாத்தியம் என்று வைத்துக் 
கொண்டாலும் , சமையல்காரன் சதாசிவத்தை 
அவள் கொல்லவேண்டிய அவசியம் என்ன ? 
அவளால் அவனைக் கொன்றிருக்க முடியுமா ? -- 
இத்தகைய கேள்விகள் 

பாண்டியனின் 
மூளையைக் குழப்பின . 


“ விமலா ! ஜெகதீசனிடம் கல்யாணி சுமுக 
மாகப் பழகுகிறாளா ? ஜெகதீசனைக் கொலைக்குக் 
கருவியாகக் கல்யாணி உபயோகித்திருக்கக் 

81 


கூடுமோ என்பதை அறிவதற்காக இக்கேள் 
வியைப் போட்டார் பாண்டியன் , 

“ ஓ ! ஜெகதீசன் , அவளுடைய மாமன் 
மகன் தானே ? அவள்மீது. எப்பொழுதும் 
அவனுக்கு ஒரு கண் உண்டு . தனக்கு உபயோக 
மில்லாத கணவனைக் கொலை வழக்கில் மாட்டித் 
தூக்கில் தொங்க விட்டு விட்டு ஜெகதீசனுடன் 
--சந்தோஷமாக வாழலாம் என்று அவள் நினைத் 
திருப்பாள் . சித்ராவும் ; கல்யாணி 

யு 
ஜெகதீசனைக் காதலிப்பதில் போட்டிதான் போடு 
கிறார்கள் . ” பல வருடங்கள் மேடையில் நடித்துப் 
பழகிய முதல் தரமான ஒரு நடிகையைப் போல 
குரலில் ஏற்றத் தாழ்வு கொடுத்து பாண்டியன் 
மனத்தில் பதியும்படி உரைத்தாள் விமலா . 

" உம் .......! என்று சொல்லிவிட்டுச் சிறிது 
நேரம் சிந்தித்தார் பாண்டியன் . கல்யாணியின் 
மீதுள்ள பொறாமையினால் விமலா இவ்வாறு 
பேசலாம் என்பதையும் அவர் 

ஆலோசனை 
செய்யாமல் இல்லை ; என்றாலும் விமலாவின் 
பேச்சில் ஏதோ ஓர் உண்மை இருக்கிறது என்று 
அவருக்குத் தோன்றிற்று . 

அத்துடன் விமலாவை அனுப்பிவிட்டுக் 
கல்யாணியையும் , சித்ராவையும் அதே அறைக் 
குத் தனித் தனியாக அழைத்து வந்து விசாரித் 
தார் . இருவரது பதில்களும் கிட்டத்தட்ட ஒரே 
மாதிரியாக இருந்தன . அவர்கள் யார் மீதும் 
சந்தேகப்படுவதாகச் சொல்லவில்லை . நீலமேகம் 
பிள்ளை நீதிபதியாகயிருந்த காலத்தில் , தண்டனை 
பெற்ற குற்றவாளிகளில் யாரேனும் ஒருவன் , 
சிறையிலிருந்து விடுதலையாகி வந்து , தனது 
வஞ்சத்தைத் தீர்த்துக் கொள்வதற்காக சுந்தராம் 

* 32 ; 


பாளைக் கொன்றிருக்கக்கூடும் என்று கல்யாணி 
அபிப்ராயம் தெரிவித்தாள் . சித்ரர், தனக்கு 
மணமாவதற்கு முன்பு ஜெகதீசனைக் காதலித்த 
தாகவும் , அந்தக் காதல் இன்று வரையில் 
மாறாமல் இருந்து வருகிறது என்றும் 
உண்மையை ஒப்புக் கொண்டாள் . முந்தைய 
நாள் இரவில் பதினோரு மணிவரையில் புத்தகம் 
படித்துக்கொண்டிருந்ததாகத் தான் கூறியது 
பொய் என்றும் , அவ்வளவு நேரம்வரையில்" 
ஜெகதீசனிடம் பேசிக்கொண்டிருந்ததாகவும் 
கூறினாள் . செல்வராஜனுக்கும் விமலாவுக்கும் 
ரகசியத் தொடர்பு இருக்கும் , உண்மையில் 
அவன் அவளுடைய சகோதரனாக இருக்க 
முடியாது என்று தான் கருதுவதாகவும் தெரிவித் 
தாள் சித்ரா . 

அதற்குள் டாக்டர் , விரல்ரேகை நிபுணர் 
ஆகிய இருவரது வேலைகளும் முடிந்துவிட்ட 
தால் இரண்டு பிணங்களையும் ஆஸ்பத்திரிக்கு 
அனுப்பிவிட்டு , டாக்டருடனும் - விரல்ரேகை 
நிபுணருடனும் சிறிது. நேரம் பேசினார் 
பாண்டியன் . நம்பிராஜன் . ஜெகதீசன் , விமலா , 
கல்யாணி , சித்ரா , தோட்டக்காரன் ஆகியவர் 
களின் கை ரேகைகளையும் பதிவு செய்து 
கொள்ளும்படி விரல்ரேகை. நிபுணரிடம் 
சொன்னார் . பதிவு செய்யப்பட்டதும் , அவை 
களைப் பரிசீலனை செய்து அன்று மாலையிலேயே 
முடிவைத் தனக்குத் தெரிவிக்கும்படிக் கூறி 
விட்டு டாக்டரிடமும் விடைபெற்றுத் தனது 
காரியாலயத்திற்குச் சென்றார் இன்ஸ்பெக்டர் 
பாண்டியன் . * 


சுந்தராம்பாள் இறந்த பின்புதான் சதாசிவம் 
இறந்திருக்கவேண்டும் என்பது டாக்டரின் 


பரிசீலனையின் மூலம் தெளிவாயிற்று . 

தான் 
ஏற்கனவே ஊகித்தபடி , 

சுந்தராம்பாளைக் 
கொலை செய்த நபர் சதாசிவத்தின் கண்ணில் 
பட்டிருக்கவேண்டும் ; அதனால்தான் அவனும் 
கொலை செய்யப்பட்டு இருக்கிறான் என்று 
பாண்டியன் ஊர்ஜிதம் செய்துகொண்டார் . 
கல்யாணியின் மீது விமலா 

குற்றம் 
சாட்டியதைப்போல செல்வராஜனை அடை | 
வதற்காக விமலாவே சுந்தராம்பாளைக் கொலை 
செய்துவிட்டு அந்தப் பழி நம்பிராஜனின்மீது 
விழும்படி ஏன் செய்திருக்கக் கூடாது ? அதுவும் 
சாத்தியந்தானே ? இவ்வாறு தன்னைத்தானே 
கேட்டுக்கொண்டார் பாண்டியன் . 

மொத்தத்தில் நம்பிராஜன் , ஜெகதீசன் ,, 
செல்வராஜன் , கல்யாணி , விமலா ஆகிய ஐந்து 
பேர்களின் மீதும் சந்தேகப்படுவதற்கு இடம் 
இருக்கிறது . பாண்டியன் , சித்ராவைக் கொஞ்ச 
மும் சந்தேகிக்கவில்லை . இவர்கள் தவிர 
கல்யாணி கூறியதுபோல மாஜிக் கைதி யாரே 
னும் செய்திருக்கலாம் . 

ஆனால் உண்மையான கொலையாளியை 
எப்படிக் கண்டுபிடிப்பது , கோர்ட்டில் எப்படி 
நிரூபிப்பது ? இதே சிந்தனையில் மூழ்கிப்போய் 
விட்டார் பாண்டியன் , 


புதைந்த மர்மம் 


அன்று மாலையில் விரல்ரேகை நிபுணரின் 
பரிப்போர்ட் பாண்டியன் கைக்குக் கிடைத்தது . 


சுந்தராம்பாளின் 

அறையில் 

கிடந்த 
டென்னிஸ் மட்டையில் நம்பிராஜனின் கை 
ரேகைதான் பதிந்திருந்தது . அங்கிருந்த பால் 
தம்ளரில் சதாசிவத்தின் ரேகை இருந்தது . 
பகவத்கீதை புத்தகத்தின்மீது கல்யாணியின் 
ரேகை . சந்தராம்பாள் படுத்திருந்த கட்டிலின் 
சாய்வுப் பலகையினுடைய மேல் விளிம்பில் 
சித்ராவின் ரேகை . ஜெகதீசன் , செல்வராஜ் , 
விமலா இம்மூவரது . ரேகைகளும் எதிலும் 
தென்படவில்லை ... -விரல்ரேகை நிபுணரின் 
ரிப்போர்ட்டில் கண்டிருந்த விஷயம் இவ்வளவு 
தான் . 
இந்த ரிப்போர்ட்டினால் 

பாண்டியனின் 
குழம்பிய நிலை சிறிதும் தெளிவுபெற வில்லை , 
குழப்பம் இன்னும் 

இன்னும் அதிகரித்தது என்றே 
சொல்லலாம் . சிந்தித்துச் சிந்தித்துத் தலைக்கனம் 
கூட அவருக்கு ஏற்பட்டு விட்டது . இரவு பத்து 
மணிக்குமேல் அவருக்கு ஒரு யோசனை தோன் 
றிற்று . எந்தத் தொழிலையும் அந்தந்தத் துரை 
யில் அனுபவமுள்ளவர்களால்தான் சுலபமாகச் 
செய்து முடிக்க முடியும் என்ற ஓர் பெரிய 
உண்மையை உணர்ந்து , துப்பறியும் நிபுணர் 
துளசிங்கத்திற்கு போன் செய்தார் . அதிர்ஷ்ட 
வசமாக அவர் வீட்டில் இருந்ததால் உடனே 
சம்பாஷணையைத் துவக்கினார் . பாண்டியன் . 

“ ஹலோ ! மிஸ்டர் துளசிங்கம் தானே ? ” 
" ஆம் ! நீங்கள் ? 


“ இன்ஸ்பெக்டர் பாண்டியன் பேசுகிறேன் 

" ஓஹோ ! நீங்களா ? என்ன விஷயம் 
ஸார் ? 


85 . 


" ஸாந்தோமில் இரண்டு கொலைகள் நடந் 
திருக்கின்றன . அது சம்பந்தமாக உங்களிடம் 
கலந்து பேசவேண்டியிருக்கிறது . இப்பொழுது 
வரட்டுமா ? ) 


" ஓ ! தாராளமாக வாருங்கள் ! 

மிகவும் மகிழ்ச்சியோடு துளசிங்கத்தின் 
வீட்டிற்குச் சென்றார் பாண்டியன் . தான் அறிந்த 
விவரங்கள் முழுவதையும் துளசிங்கத்திடம் 
கூறினார் அவர் . தனக்கு வழி காண்பிக்கும்படி 
யும் வேண்டிக் கொண்டார் . 

துளசிங்கம் சிறிது நேரம் சிந்தனை செய்தார் . 
" செல்வராஜனைக் கண்டு பேசினீரீகளா ? ” ..... 
நிதானமாகக் கேட்டார் துள சிங்கம் . 
இல்லை . 

அவன் தங்கியிருக்கும் 
மஹேஸ்வரி லாட் ஜிற்கு இரண்டு தடவைகள் 
ஹெட்கான்ஸ்டேபிளை அனுப்பினேன் ; அவன் 
அறையில் இல்லையாம் . ” 

இன்று ஆனந்தவிலாஸிற்கு அவன் 
வந்தானா என்று விசாரித்தீர்களா ? 

“ இல்லை . அவன் மீது சந்தேகப்படுவதற்கு 
ஆதாரம் எதுவும் இல்லையே என்று தான் பேசா 
*மல் இருந்துவிட்டேன் . " 

சரி, பரவாயில்லை . வாருங்கள் இப் 
பொழுதே ஆனந்தவிலாஸிற்குப் போவோம் 
என்றார் துளசிங்கம் . 


பாண்டியனின் காரிலேயே இருவரும் 
ஆனந்தவிலாஸை அடைந்தனர் . அங்கு விசா 

86 . 


ரித்ததில் , செல்வராஜன் வந்தான் , சுந்தராம் 
பாளின் மரணச் செய்தியைக் கேட்டு மிகவும் 
வருந்தினான் என்று தெரிந்தது . 
தன்னிடம் 

பாண்டியன் கூறியவைகள் 
யாவற்றையும் ஒருமுறை நினைவுபடுத்திக் 
கொண்டார் துளசிங்கம் . கல்யாணியை மாத்திரம் 
தனியாக அழைத்துச் சென்று சில நிமிஷங்கள் 
அவளுடன் பேசினார் . பின்பு பாண்டியனுடன் 
திரும்பிவிட்டார் . 

கல்யாணியிடம் என்ன பேசினீர்கள் , 
ஸார் ? காரில் அமர்ந்ததும் துளசிங்கத்திடம் 
வினவினார் பாண்டியன் . 

“ நாளைக் காலையில் ஆறுமணிக்குள் ஆனந்த 
விலாஸிற்குச் சென்று கல்யாணியைக் கைது 
செய்யுங்கள் ! ” கம்பீரமாகச் சொன்னார் துள - 
சிங்கம் . 


ஆச்சரியமடைந்த பாண்டியன் , 
அவளா கொலை செய்தவள் ? எப்படித் தீர்மானித் 
தீர்கள் ? " என்றார் . 

“ முதலில் அவளைக் கைது செய்துகொண்டு 
வாருங்கள் ! அப்புறம் மேல் நடவடிக்கைகளைப் 
பற்றிச் சொல்கிறேன் . ” விட்டுக் கொடுக்காமல் 
பேசினார் துளசிங்கம் . 
துளசிங்கத்தை அவருடைய 

வீட்டில் 
இறக்கிவிட்டு , பாண்டியன் சிந்தித்துக்கொண்டே 
தனது ஜாகைக்குச் சென்றார் . 


. 


87 


உடையை 


இரவு பன்னிரண்டுமணியிருக்கும் . சைக்கி 
ளில் மிகவும் வேகமாக வந்த ஒரு கான்ஸ்டேபிள் 
இன்ஸ்பெக்டர் பாண்டியனின் அறைக் கதவைத் 
தட்டினான் . அவனுக்கு மேல் மூச்சு வாங்கிக் 
கொண்டிருந்தது . 

கதவைத் திறந்தார் பாண்டியன் . 
“ என்னப்பா ? என்ன சமாச்சாரம் ? 

ஸார் ! ஸாந்தோம் கடற்கரையில் ஒரு 
பெண் தற்கொலை செய்வதற்கு முயன்றாளாம் . 
அவளைக் காப்பாற்றி நம் ஸ்டேஷனுக்கு 
அழைத்து வந்திருக்கிறான் ஒருவன் . ” 

பாண்டியன் பரபரப்புடன் 
மாற்றிக்கொண்டு ஸ்டேஷனுக்குச் சென்றார் . 
அங்கே தலை குனிந்து நின்ற பெண்ணை உற்று 
நோக்கினார் . அவள் கல்யாணிதான் ! அவளது 
-அருகில் நின்றவன் முருகேசன் ! 

" என்ன நடந்ததப்பா ? நீ யார் , அதை 
முதலில் சொல் ! ” முருகேசனைப் பார்த்துக் 
கேட்டார் பாண்டியுன் . 
( என்னைத் தெரியவில்லையா , 

ஸார் ? 
திருநெல்வேலியில் தற்கொலை செய்துகொள் 
வதற்கு முயன்றதாக என்மீது நீங்கள் தானே 
வழக்குத் தொடுத்தீர்கன் , ஞாபகமில்லையா ? 

" முருகேசனா ? ) வியப்புடன் வினவினார் 
பாண்டியன் . 

" ஆம் ! அன்று என்னைச் சிலர் காப்பாற்றினார் 
கள் , இன்று நான் இவள் உயிரைக் காப்பாற்றி 


88 


னேன் என்று சொல்லிக் கல்யாணி.ை 
காண்பித்தான் முருகேசன் . 

விவரமாகச் சொல் ! ” , 

நான் கடந்த சில தினங்களாக தினசரி 
இரவில் ஆனந்தவிலாஸிற்குப் பின் பக்கம் கடற் 
கரையில் படுத்து வந்தேன் . தயவு செய்து 
ஏன் என்றுமாத்திரம் கேட்காதீர்கள் ? நேற்று 
அங்கே ஓர் அதிசயத்தைக் கண்டேன் . இன்றும் 
ஏதாவது நடக்கலாம் என்பதற்காக ஆனந்த 
விலாஸையே பார்த்துக்கொண்டு உட்கார்ந் 
திருந்தேன் . இந்தப் பெண் தன்னந்தனியாக 
சமுத்திரத்தை நோக்கி வந்ததைப் பார்த்தேன் . 
அவளை மடக்கி , எங்கே போகிறாய் என்று 
கேட்டேன் . 

தற்கொலை செய்துகொள்ளப் 
போவதாகச் சொன்னாள் . காரணம் கேட்டேன் . 
அவள்மீது கொலைக் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற 
தாம் . அந்தத் தண்டனைக்கு ஆளாகி , அவமான 
மடைந்து தூக்கில் தொங்குவதைவிட தற்கொலை 
செய்துகொள்வதுமேல் என்ற எண்ணத்துடன் 
வந்ததாகத் தெரிவித்தாள் . அவளுக்கு 
சொல்லி இங்கு அழைத்து வந்சி 

பாண்டியன் கல்யான 
" என்ன , உண்மையில் ரி 
யும் , சாதாசிவத்தையும் 

ஆம் ! ” தலை கு 5 
கல்யாணி , 


முருகேசன் கு 
பொய் சொல்கிறாள் ; < 
செய்த நபர் பாரெ 


பற்றிரவு அந்த அதிசயத்தத்ைதான் நான் 
பார்த்துக் கொண்டிருந்தேன் என்றான் , 

இன்ஸ்பெக்டர் பாண்டியனுக்குத் தனது 
மகள் சரோஜா, பள்ளிக்கூடத்தில் தான் திருடிய 
தாக ஒப்புக்கொண்ட நினைவு அந்த நேரத்தில் 
வந்தது. கல்யாணியும் அப்படித்தானா? பின்னே , 
துளசிங்கம் எதற்காகக் கல்யாணியைக் கைது 
செய்யும்படிக் கூறினார் ? தகுந்த காரணமில்லாமல் 
அவர் அவ்வாறு சொல்லியிருக்கமாட்டாரே ? 
குற்றவாளியைத் தானே நேரில் பார்த்ததாக 
முருகேசன் சொல்கிறான் ? என்ன , எல்லாம் ஒரே 
மர்மமாக இருக்கிறது ? 

" மிஸ்டர் முருகேசன் ! சுந்தராம்பாளைக் 
கொலை செய்த நபர் யார் ? 

“ ஸார் ! நான் இன்னும் நான்கு தினங்களில் 
அந்தமானுக்குப் போகப் போகிறேன் . அந்தக் 
காலத்தில் கொலைக் குற்றம் செய்தவர்களுக்கு 
தீவாந்திர சிக்ஷை விதித்து அந்தமான் தீவுக்கு 
அனுப்புவார்கள் என்பது உங்களுக்கும் தெரிந் 

ஆகவே நானும் ஒரு கொலையைச் 
அந்தமான் தீவுக்குப் போய்விட 
தேசத்தோடுதான் இங்கு வந் 

து அதற்கு அவசியமே 
ட்டது . 

இந்த வழக்கில் 
சியாக உபயோகிப்பதாக 
ரேயாணம் தடைப்பட்டு 
ற்றவாளியின் பெயரைச் 
ங்குகிறேன் . ” பணி 
ஈன் . 
திற்கு இழுக்கவில்லே 
ளித்தார் பாண்டியன் . 


- 


முருகேசன் , தான் நேரில் கண்ட விவரங்களைப் 
பாண்டியனிடம் கூறிவிட்டு விடை பெற்றான் . 
கல்யாணியை அன்றிரவு லாக் - அப் பில் வைத்து 
விட்டு மறுநாள் பொழுது விடிவதற்கு முன்ன 
தாகவே துளசிங்கத்தைச் சந்தித்தார் இன்ஸ் 
பெக்டர் . 


- முருகேசன் கூறிய விவரங்களைப் பாண்டி 
யன் துளசிங்கத்திடம் கூறவில்லை . கல்யாணி 
லாக் - அப்பில் இருப்பதையும் தெரிவிக்கவில்லை . 
துளசிங்கத்திடமிருந்து உண்மையை 

அறிய 
வேண்டும் என்ற உத்தேசத்தில் , ஸார் ! 
கல்யாணி தற்கொலை 

செய்து கொண்டு 
விட்டாளாம் ” என்று ஒரு வெடிகுண்டை வீசினார் . 


ஆ ! நிஜமாகவா ? பாவம் ! அவளிடமிருந்து 
உண்மையைக் கிரகிக்கவேண்டும் என்பதற்காக 
நீதான் சுந்தராம்பாளைக் கொலை செய்தாய் ; 
உன்னைக் கைது செய்யப்போகிறோம் என்று 
பயமுறுத்துவதற்காக அவளிடம் சும்மா சொல்லி 
வைத்தேன் . அதுவுங்கூட அவளுடை நன்மை 
யை உத்தேசித்துத்தான் அவ்வாறு கூறினேன் . 
விஷயம் விபரீதமாகிவிட்டது . வருத்தத்துடன் 
கூறினார் துளசிங்கம் . 

" நீங்கள் : - சொல்வது எனக்கு விளங்க 
வில்லை . கல்யாணியினுடைய நன்மை என்றீர் 
களே அது என்ன ? " பாண்டியன் துளைத்தார் . 

" சுந்தராம்பாளின் ஆயுளுக்குப் பின்னர் 
நீலமேகம் பிள்ளையின் சொத்து முழுவதும் 
நம்பிராஜனுக்கும் - கல்யாணிக்கும்தான் சேரும் . 
ஆனால் நம்பிராஜன் , கல்யாணியின் பங்கையும் 

91 


தானே அடைய வேண்டும் என்ற நோக்கத் 
தோடுதான் அவளிடம் பிரியமாக இருப்பது 
போலப் பாசாங்கு செய்தான் . ஆனால் கல்யாணி 
ஏமாந்துவிட வில்லை . ஏமாறாமல் இருக்கும்படி 
சுந்தராம்பாளும் எச்சரிக்கை செய்திருக்கிறாள் . 


தான் 


“ நம்பிராஜன் ஒரே கல்லில் இரண்டு பட்சி 
களையும் வீழ்த்திவிட வேண்டும் என்று திட்ட 
மிட்டுச் சுந்தராம்பாளைக் கொன்று , 

அந்தப் 
பழியைக் கல்யாணியின்மீது சுமத்துவதற்கு 
முயன்றிருக்கிறான் . உங்களுடைய விசாரணையில் 
அவனை குற்றவாளி என்று நீங்கள் சந்தேகிக்கிறீர் 
கள் என்று தெரிந்திருந்தால் இதற்குள் அவன் 
கல்யாணியையும் தீர்த்துக் கட்டியிருப்பான் .. 
அவ்வாறு நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத் 

கல்யாணியின் உயிரைக் காப்பாற்ற 
வேண்டும் என்ற நோக்கத்தில் நீதான் 
கொலைகாரி என்று அவளிடமும் , அவளைக்கைது 
செய்யும்படி உங்களிடமும் நான் கூறினேன் . 
பாவம்! கொலைக் குற்றத்திற்கோ அல்லது 
கொலைக்கோ ஆளாகியிருக்க வேண்டிய அவள் 
தற்கொலை செய்து கொண்டு விட்டாள் ! போக 
வேண்டிய உயிர் எப்படியோ போய்விட்டது , 
அவ்வளவுதான் சொல்லமுடியும் . உம் ...... சரி , 
நீங்கள் உடனே சென்று நம்பிராஜனக் கைது 
செய்யுங்கள் . அவன் தான் சுந்தராம்பாளையும் , 
சதாசிவத்தையும் கொலை செய்தவன் . ” பாண்டி 
யனை துரிதப்படுத்தினார் துளசிங்கம் . 


பாண்டியனிடம் முருகேசன் கூறிய குற்ற 
வாளியும் நம்பிராஜன் தான் . எனவே துளசிங்கத் 
தின் துப்பறியும் திறமையைக் கண்டு அகமகிழ்ந் 
தார் பாண்டியன் . அவரிடம் மன்னிப்புக்கோறும் 


92 


என்னை 


படையை 


முறையில் , மிஸ்டர் துளசிங்கம் ! கல்யாணி 
இறந்துவிடவில்லை ; ‘ லாக் - அப் பில் சௌகரிய 
மாக இருக்கிறாள் . உங்களுடைய அபிப்பிராயத் 
தைத் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் 
அவ்வாறு 

பொய் சொன்னேன் . 
மன்னிக்க வேண்டும் . உங்களுடைய துப்பறியும் 
திறமையை இன்றுதான் என்னால் அளவிட 
முடிந்தது . நம்பிராஜனைக் கைது செய்வதற்குப் 
போலீஸ் 

அனுப்பி விட்டுத் தான் 
உங்களிடம் ஓடிவந்தேன் என்று சொல்லி , 
முருகேசன் தெரிவித்த விஷயங்களையும் 
அவரிடம் கூறினார் . 

பாண்டியன் பொய் சொன்னதற்காகத் 
துளசிங்கம் வருந்தவுமில்லை , அவர்மீது கோபப் 
படவுவில்லை . நம்பிராஜன் 

சினிமாவுக்குச் 
சென்றிருந்ததாகக் கூறியது தானே உங்களை மிக 
வும் குழப்பிவிட்டது ? சினிமாப் பார்ப்பவர்கள் 
காட்சியின் மத்தியில் எழுந்து வெளியே வர 
முடியும் என்பது உங்கள் ஆராய்ச்சியில் படாமற் 
போய்விட்டது , இல்லையா ? 


. 


" ஆம் ! ” சிரித்துக்கொண்டே பதிலளித்தார் 
பாண்டியன் . 


“ மிஸ்டர் பாண்டியன் ! எப்பொழுதுமே ஒரு 
கொலை வழக்கில் , கொலைகாரனைத் தீர்மானிப் 
பதற்கு முன்னால் கொலையின் உத்தேசம் எது 
வாகயிருக்கும் என்று தீர்மானித்துக்கொண்டு 
நடவடிக்கையில் இறங்கினால் குற்றவாளி சுலப 
மாகப் பிடிபட்டுவிடுவான் , தெரிந்ததா ? இந்த 
வழக்கில் நம்பிராஜன் குற்றவாளி என்று நிரூபிப் 
பதற்கு உங்களிடம் போதிய சாட்சியங்கள் 


இல்லை . முருகேசனையும் நீங்கள் சாட்சியாக 
உபயோகிக்க முடியாத நிலையில் இருக்கிறீர்கள் . 
அனேகமாக நம்பிராஜனே குற்றத்தை ஒப்புக் 
கொண்டுவிடுவான் என்று நினைக்கிறேன் . ஒரு 
வேளை அவன் ஒப்புக்கொள்ளாது போனால் , 
நீங்கள் அவனை ஒப்புக்கொள்ளும்படிச் செய்ய 
வேண்டும் . திட்டமிட்டுக் கொலை செய்பவர்கள் 
தோல்வியடைந்துவிட்டால் , குற்றத்தைச் சுலப 
மாக ஒப்புக்கொண்டு விடுவார்கள் . இது எனது 
அனுபவம் . போய்வாருங்கள் . 


பாண்டியனிடம் 

துளசிங்கம் தெரிவித்த 
படியே குற்றத்தை ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் 
கொடுத்துவிட்டான் நம்பிராஜன் . 


நாட்கள் பல உருண்டோடின . 


விமலா , செல்வராஜனைப் பிடித்துக் 
கொண்டுவிட்டாள் . இன்னும் சில தினங்களில் 
விதவையாகப் போகும் கல்யாணி , விதவையான 
சித்ராவுக்கும் - ஜெகதீசனுக்கும் 

மணமுடித்து 
ஆனந்தவிலாஸிலேயே அவர்களுக்கு ஆதிக்க 
மும் கொடுத்தாள் . 

கோர்ட் விசாரணையின்போது , அட்வகேட் 
அதிசயம் பிள்ளையைக் கொன்றதும் தான் தான் 
என்று நம்பிராஜன் ஒப்புக்கொண்டான் . கார 
ணம் : தனது திட்டத்திற்கு இடையூறாக அதிசயம் 
பிள்ளை , " கல்யாணி ஏமாந்துவிடாமல் இருக் 
கும்படி எச்சரிக்கை செய்துவிடுங்கள் ” என்று 

94 


வந்த 


சுந்தராம்பாளிடம் கூறியது தான் 

என்பதை 
அவனே கோர்ட்டில் தெரிவித்தான் . 

இன்ஸ்பெக்டராக சென்னைக்கு 
பாண்டியனுக்கு , உத்தியோக உயர்வும் , 
குடும்பத்துடன் வசிப்பதற்கு வீடும் சர்க்காரால் 
அளிக்கப்பட்டன . தன்னுடைய உயர்வுக்குக் 
காரணம் துளசிங்கந்தான் என்பதை அவர் 
கொஞ்சமும் மறந்துவிடவில்லை . அன்று ஓர் அறை 
யில் அமர்ந்து கொலைத் திட்டம் தயாரித்த 
புதைந்து கிடந்த மர்மத்தைத் தோண்டி யெடுத் 
தவர் துளசிங்கம்தானே ? 


95 


டான்ஸ் சென்டர் 


* 


வழுவூர் பாணியில் பரத நாட்டியம் பயிற்சி 
யளிக்கும் ஒரே ஸ்தாபனம் இது . 


ஏழை - பணக்காரர் என்ற வித்தியாசம் 
இல்லாமல் எல்லோருக்கும் சமமாகப் பயிற்சி 
யளிக்கும் ஸ்தாபனம் இதுவே ! 


பல சினிமாப் படங்களில் நடன டைரக்ட 
ராகப் பணியாற்றி வரும் திரு . பி . எஸ் . கோபால . 
கிருஷ்ணன் அவர்கள் இந்த ஸ்தாபனத்தின் 
அதிபர் , ஆசிரியர் . 


மற்ற விவரங்களுக்கு : 
டான்ஸ் சென்டர் 

1/96 , ராயப்பேட்டை ஹைரோடு 
மயிலாப்பூர் 

சென்னை -4 . 


